பாகம் சித்தாந்த பரிபாலன சங்கத்து வெளியீடு எண்ககள் 


உ 


சிவமயம் . 


ஸ்ரீ சூரிய சிவாசாரியரியற்றிய 
சைவ சித்தாந்த பரிபாஷை . 


( தமிழ் மொழிபெயர்ப்பு ) 


நம சித்தாந்த பரிபாலன சங்கத்துச் சமஸ்கிருத பண்டிதர் 
நா . கிருஷ்ண சாஸ்திரிகளால் 

மொழிபெயர்க்கப்பெற்று , 
ஷை சங்கத்து வித்வான் வியாகரண சிரோமணி 
மு . சுப்பிரமணிய சாஸ்திரிகளாலும் 
க்ஷை சங்கத்துச் சித்தாந்த சாத்திர போதகர் 
பொ . முத்தைய பிள்ளையவர்களாலும் 

பரிசோதிக்கப்பெற்று , 


தேவகோட்டை 
சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்தாரால் 


காலாக்குடி . 
<< ஊழியன் " அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பெற்றது , 


1928 


விபவ - சித்திரை .. 


சிவமயம் , 


. 


முகவுரை. 


உலகம் , தோன்றி நின்று மறைதல் கண்கூடாகக் காணப் 
படுதலின் , இம்முத்தொழில்களைச் செய்யும் வினைமுதலாகிய கட 
வுளும் , தோன்றி நின்று மறைதலால் பயன் பெறும் உயிரும் , 
தோன்றுதற்கும் ஒடுங்குகற்கும் முதற்காரணமாகிய மாயையும் , 
அந்த மாயையிலிருந்து பல வேறு விதமான காரியங்கள் தோன் 
றுதற்குக் காரணமான கன்மமும் , அக்கன்மம் பலவேறு வகை 
ப்படுதற்குக் காரணமான ஆணவ மலமும் , அந்த ஆணவமலம் 
பக்குவமாதற் பொருட்டு மாயாகாரியங்களைத் தோற்றுவித்து 
அவற்றுடன் உயிர்களைக் கூட்டுவித்து அவற்றிலழுந்தி யனுபவிக் 
கச் செய்யுந் திருவருளாகிய திரோதான சத்தியும் , அவ்வனுபவத் 
தால் பக்குவம் அடைந்த வு பிர்களுக்கு மலசத்தி நீங்கும்படிக்கும் 
சிவனோடு பிரிப்பின்றி நிற்கும் உயிரின் உண்மை நிலை விளங்கும் 
படிக்குஞ் செய்யும் அனுக்கிரகமும் என்னும் இவை சைவசித்தா 
ந்த நூல்களிற்றான் கூறப்படுகின்றன. எனைய சமய 

ஏனைய சமய நூல்களில் 
கூறப்படவில்லை . 

பிற நூல்களில் முடிவாகக் கூறப்பட்ட பொருள்களைப் பூரு 
வபக்கமாகக்கூறி அவற்றிற் கூறப்படாத பொருளை முடிவாகக் 
கூறுதலானும் , சைவ நூல்களில் முடிவாகக்கூறப்பட்ட பொருள் 
பிற நூல்களில் அநுவதித்துப் பூருவ பக்கம் பண்ணப் படாமை 
யானும் , சைவசாத்திரங்கள் சித்தாந்த மெனப்பட்டன . 

இத்துணைப் பெருமை வாய்ந்த சைவசித்தாந்த சாத்திரங் 
களிற் கூறப்படும் பதி பசு பாசமென்னும் முப்பொருள்களின் 
உண்மையை உணர்த்தும் பிரமாணங்களையும் , அந்த முப்பொருள் 
களையும் , அவற்றின் உபயோகத்தையும் பல நூல்களின் கருத் 
தைத் திரட்டித் தொகுத்து மிக நுட்பமாகவும் , ஆபுந்தோறும் 
ஆயுந்தோறும் இன்பம் பெருகுதற்கேதுவாகவும் , சைவசித்தாந்த 
பரிபாஷை என்னும் பெயருடன் ஒரு அருமை வாய்ந்த நூலை 
ஸ்ரீ சூரிய சிவாசாரியர் இயற்றி வைத்தனர் . 


இந்நூல் உபோக்காத பரிச்சேதம் , பிரமாண பரிச்சேதம் , 
பதிபரிச்சேதம் , பசுபரிச்சேதம் , பாசபரிச்சேதம் , விநியோக 
ஃபாரிச்சேதம் என்னும் ஆறு பரிச்சேதங்களையுடையது . 

ஒவ்வொரு பரிச்சேதத்திற் கூறப்படும் அருமையான விட 
யங்கள் விடய அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கின்றன . 

இந்நூலாசிரியர் , வழுவூரை வாசத்தானமாகவுடையவரெ 
ன்பது மங்கலவாழ்த்தால் அறியக்கிடக்கின்றது . 

இதன் இச்சங்கத்திலிருந்து முன்னர் வடமொழியில் அச் 
சிட்டு வெளியிட்டோம் . இப்பொழுது தமிழில் மொழிபெயர் 
த்து அச்சிட்டிருக்கின்றோம் . 

இம் மொழிபெயர்ப்பினுள் , பசு பரிச்சேதத்திற் கூறப்ப 
டும் வேதாந்திகளது கைவல்யத்தையும் , சாங்கியாது கைவல்பத் 
தையும் ஒப்பு நோக்குதற் பொருட்டு , சூரியனார் கோயிலாதீனம் 
ஸ்ரீலஸ்ரீ இலக்கணம் முத்துக்குமாரத்தம்பிரான் சுவாமிகள் வரை 
ந்தனுப்பிய மொழி பெயர்ப்பு மிக்க உபகாரமாயிருந்தது . சுவாமி 
களது நன்றியை சங்கத்தார் என்றும் மறவார் . 

இது வரை அச்சுக்கு வராத அரிய பெரிய நூல்களை வட 
மொழி தென் மொழி யிரண்டினும் அச்சிட்டு வெளியிடும் இச் 
சங்கத்திற்குச் , சைவர்கள் செய்யத்தக்க நன்றி யறிதலாவது , 
வெளிவரும் புத்தகங்களைப் பெற்றுப்படித்தின் புறுதலேயாம் . 

இங்கனம் , 
சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்தார் , 

தேவகோட்டை . 


சிவமயம் . 


பரிச்சேத அட்டவணை . 


பக்கம் . 


... 


* 
. 


--- 


... 


... 


உபோத்காத பரிச்சேதம் . 
பிரமாண பரிச்சேதம் , 
பதிபரிச் சேதம் . 
பசுபரிச் சேதம் . 
பாச பரிச்சேதம் . 
விரியோக பரிச்சேதம் . 


... 


... 


.. 


... 
... 


2 


விடயக்குறிப்பு : 

உபோத்காத பரிச்சேதம் . 
டயங்கள் . 

பக்கம் . 
மங்கலஞ் செய்தல் . 
நூலாசிரியரின் பிரதிஞ்ஞை. 
காமிகாகமத்தின் முதற்சூத்திரத்திற்குப் பொருள் கூறல் . 
மலத்தின் பரிபாசத்திற்காகவே , பரமசிவன் படைத்தல் முதலிய 
தொழில்களைச் செய்கின்றான் . 
பரமசிவனே வழிபடத்தக்கவன் . 
தீக்கையுடையோரே பரமசிவனை வழிபடுதற்குரியர். 

ஆசிரியத்தன்மை சித்தாந்த சாத்திரங்களாலுண்டாம் ஞானத்தால் 
சித்திக்கத்தக்கது . 

பதி பசு பாசங்களென்னும் பொருள்கள் , சித்தாந்த சாத்திரங்களைத் 
தவிர வேறு சாத்திரங்களில் சொல்லப்படாமையும் , அதற்குக் காரண 
மும் . 

வேதங்கள் , ஈசுவரனால் இயற்றப் பெற்றமைபற்றியே எல்லாப்பொருள் 
களையும் அறிவிக்கின்றன ; நித்தியமாயிருக்கின்றமைபற்றி அறிவிக்கு 
மென்றல் பொருந்தாது. 

வேதங்கள் மாறுபட்ட பல சமயிகளின் ஐயத்துக்கிடமாபிருப்பன . 
சிவாகமங்கள் ஐயத்தை நீக்கித் தெளிவித்து வேதசாரமாய் விளங்கு 


ஆசிரியத் தன்மைக்கு அதிகாரமிருக்தல் பற்றிப் பந்தத்தன்மை நிகழு 
பேயென்றும் வினாவிற்கு விடை . 


ஆ 


எ 


ஆசிரியனுக்குப் பதியோடு சமத்தன்மை யுண்டென்டதை 
சல் , 

பதியுடன் சமத்தன்மையிருத்தலால் ஆசிரியன் ஈசுவரனால் என் ஏவப் 
படுறோனென்னும் வினாவுக்குவிடை. 

ஆசிரியத்தன்மை அபரமோஷம் . * 

நிருவாண தீக்கையுடையவனே சாதகன் . அவன் சித்தாந்த சாத்தி 
பங்களை யறிதற்குரியவன் . 4 

சமயதீக்ஷை பெறுதற்குரியார் இவரெனல் . . 
விசேட தீக்ஷை பெறுதற்குரியார் இவரெனல் , 
நிருவாண தீக்ஷை பெறுதற்குரியார் இவரெனல் ! 

சமயதீக்ஷை பெற்றவனுக்குப் பசுத்தன்மை நீங்கவில்லையாயினும் , 
விசேட தீனக்ஷ பெற்றவனுக்குப் பசுத்தன்மை நீங்கினமையால் , சித்தாந்த 
சாத்திரத்தைக் கேட்பதற்கு உரிமையில்லை யென்பது எவ்வாறு கூடுமென் 
னும் வினாவிற்கு விடை . 

நிருவாண தீக்ஷையினாலேயே பாசமனைத்தும் நீங்கினமையால் ஆசாரி 
காபிஷேகம் வேண்டாமேயென்னும் வினாவிற்கு விடை . 


கசு 


பிரமாண பரிச்சேதம் . ! 
சித்தாந்தமான சிவாகமங்களே பிரமாணம் . 

பிரத்தியக்ஷம் அனுமானம் ஆகமமென்னும் மூன்று பிரமாணங்களைச் 
சைவர்கள் கொண்டிருக்கவும் , சித்தாந்த சாத்திரரூபமான சத்தத்திற்கு 
மாத்திரம் பிராமாணியங்கூறியது எவ்வாறு பொருந்துமென்னும் வினாவிற்கு 
விடை . 

ஆப்தவாக்கிய மென்பதன் பொருள் . 
சித்தாந்தமென்னுஞ்சொல் , இடுகுறியாலும் காரணத்தாலும் சைவ 
த்திரங்களை உணர்த்தும் . 

உணர்த்தும் . ப 
சித்தாந்த சாத்திரட்பொழுளைச் கேட்ட பின்னர்ச் செய்யப்படுஞ் சிந்த 
சயே அநுமானம் , 

சுவா நுபவமே பிரத்தியவும் . 
பிரமாணத்தின் பொதுவிலக்கணம் பொருள்களை யறியுந்தன்மை . கக 
தீக்ஷையினால் சுத்திபெற்ற ஆன்மாவினறிவே பிரமாணம் . 
பசுவினறிவிற்குப் பிரமாணத்தன்மை லௌகிகமாகவுண்டு. 

ஆன்மாவினறிவுக்குக் காரணமாயிருக்குந் தன்மையும் பயனாயிருக்குக் 
தன்மையுங் காட்டல் . 

அறிவின் சிரியாம்சமாத்திரம் பிரமாணமாகு மன்றி ஞானாம்சமும் பிற 


கசு . 


கஎ 


கஅ 


கக . 


கக 


மாணமாகுமோ வென்னும் வினாவிற்கு விடை . 

பிரமைக்குக் காரணம் பிரமாணம் என்னும் இலக்கணத்தில் குற்றங் 
கூறி , சுத்தான் மாவின் அறிவுக்குப் பிராமானியத்தை நிச்சயித்தல் . 

பிரத்தியப் பிரமாணமென்பது முத்தான் மாவினறிவு . 
சுத்தமாயையைப் பாசமென்பது உபசாரம் . 

பிரத்தியக்ஷத்தைச் சவிகற்பம் நிருவிகற்பம் என இரண்டு வகையாகப் 
பிரித்து இலக்கணங் கூறல் . 

நிருவிகற்பப் பிரத்தியக்ஷம் பாமுத்தனுடைய அறிவு எனல் . 

சவிகற்ப இலக்கணம் சத்தம் அனுமானங்களிலிருத்தலைப் பற்றிய 
வினாவும் விடையும் . 

அபாமுத்தனுக்குப் புரியட்டகதேக மின்மையால் சவிகற்ப ஞானம் 
எவ்வாறுண்டாகுமென்னும் வினாவிற்கு விடை . 

அனுமானப் பிரமாணமென்பது சித்தாந்த சாத்திரத்தைக் கேட்ட 
சாதகனுடைய அறிவு. 

சாதகன் ஆராய்ச்சி செய்யுமுறை . 

கருத்தா, போக்தா , முதற்காரணமென்னும் மூன்று பொருள்களையுஞ் 
சாதிப்பதற்கு உலகமே பக்கமெனக்காட்டல் . 

பக்கம் , ஏது , துணிபொருள் என்னும் மூன்றற்கும் தனித்தனி 
இலக்கணங் கூறல் . 

உக , உஉ 
அனுமானம் மூன்றற்குங் காட்டப்பட்ட திருட்டாந்தம் பக்கத்துள 
டங்குதலின் , சபக்கமில்லையே என்னும் வினாவிற்கு விடை . 

உஉ , உங 
கருத்தா, போக்தா , முதற்காரண மென்னும் மூன்றையும் ஒன்றற்கு 
மற்றொன்றை எதிர்மறைத் திருட்டாந்தமாக வைத்துத் தனித்தனி சாதித் 

உக , உச 
கருத்தாமுதலிய மூன்றையும் ஒன்றாகச் சாதிக்குமிடத்துக் கடம் முத 
லியனதான் திருட்டாந்தமாகும் . 
அனேனக அனுமானங்களைக் காட்டல் . 

உரு , கூக 
ஆசிரியவாக்கியத்தில் ஐயம் நிகழவில்லையாயினும் , அனுபவம் வருதற் 
பொருட்டு ஆராய்கின் றான் . 

ஆசிரியனுடைய உபதேசவாக்கியத்தை விடயமாய்க் கொண்ட சாதக 
னுடைய அறிவு சத்தப்பிரமாணம் . 

சத்தப்பிரமாண இலக்கணத்துக்கு அனுமானத்தில் அதிவியாத்திக் 
குற்றத்தை யெடுத்துக்காட்டிச் சமாதானங்கூறல் . 

அனுமானப் பிரமாணமும் சத்தப்பிரமாணமும் நினைவுரூபமென் றல் 
பொருந்தாது . 


தல் .. 


2 . 


பிரமாணத்தை உபகாரஞ்செய்யப்படுவ 

உபகாஞ்செய்யப்படுவது உபகாரஞ் செய்வதென 
ரண்டு வகையாகப் பிரித்தல் . 
சிரவண மனனங்களின் சித்தி . 

அறியப்படும் பொருள் , அறியும் பொருளென்னு மிரண்டின் சேர்க் 
கையோடு கூடியதியானமே யோக மென்றும் , அந்தயோகம் சாலம்பம் நிரா 
லம்பமென இருவகைப்படு மென்றும் , அவற்றினிலக்கணமுங் கூறல் . ஙக 

சத்தி ஒன்றாகையால் , பிரத்தியகூ முதலாகப் பலவகைப் படுதல் எவ் 
வாறு கூடுமென்னும் வினாவிற்கு விடை . 

பசுத்தன்மையுடைய ஆன்மாவின் பிரத்தியக்ஷ இலக்கணம் இவ்வா 
றெனக்கூறி , அதைத்தொடர்ந்து சத்து அசத்து வாதிகளின் கூற்றைக் 


கூறல் . 


நஎ 


பிரமாண இலக்கணத்தைக் கூட்டி முடித்தல் . 


Fo 


பதி பரிச்சேதம் . 
பதியின் சொரூப இலக்கணம் இத்தன்மைத்தென இரண்டு வகையா 
கக் கூறல் . 

பதிப்பொருளை பரமசிவன் ஆன்மசிவனென இரண்டு வகையாகப் 
பிரித்தல் . 

பரமசிவனுக்குச் சரீரமில்லை ; ஆயினும் சாதகர்கள் , தங்கள் காரியசித் 
தியின் பொருட்டுச் சரீரத்தைப் பாவிக்கின்றனர் . 

சத்தியொன்றே பலவேறு வகைப்படும் : 
அதிகாரிகள் இவரெனல் . 
அதிகார இலக்கணம் 

லக்கணம் கூறுமுறையில் ஐர் தொழில்களின் சொரூபத் 
தைக் கூறல் . 

பரமசிவனுக்கு அதிகார போக இலய அவசரங்கள் இவையெனல் சச 
பரமசிவனுக்குண்டான 

அதிகாரமுதலிய அவசரங்கள் பரிக்கிரக 
சத்தியான விந்து வால் நிகழ்ந்தனவாக நூல்களில் கூறியிருக்கவும் , ஆன்ம 
சிவோபாதியால் நிகழ்ந்தனவாகக் கூறுதல் எவ்வாறு பொருந்து மென்னும் 
வினாவும் விடையும் . 

விந்து என்னும் சிவதத்துவம் சிவனிலும் வேறான திரவியமாதலால் , 
அதனை அவனது சத்தியெனல் எவ்வாறு பொருந்து மென்னும் வினாவும் 


விடையும் . 


விர்துவின் காரியத்தை சொல் பொருள் எனப்பிரித்தல் 
சொல் பொருள் இரண்டையுந்தனித்தனி இரண்டாகப் பிரித்தல் சசு 
பரநாதம் பரவிந்து அபரநாதம் அபரவிந்துக்களிவை யெனல் 


எ . 


சாந்தி முதலிய கலைகள் ,தத்துவங்களுக்கு உபயோகம் , தத்துவங்கள் , 
புவனங்களுக்கும் சொற்களுக்கும் உபயோகம் . 

விந்து விற்குச் சிவதத் துவமென்றும் சாந்திய தீதகலையென்றும் பெ 
யர்கள் நிகழ்ந்தன . 

சொற்களின் தொழில்கள் சூக்குமை முதலிய நான்கெனல் 

சத்திமுதல் சுத்தவித்தியாதத்துவ மீறான சிவதத்துவங்களில் இருக் 
கும் புவனங்களைக் கூறல் 


கு 


பசு பரிச்சேதம் . 
பசுக்களின் இலக்கணம் கூறல் 
பசுக்களை மூன் றுவிதமாகப் பிரித்தல் 
விஞ்ஞானாகலர் இவரெனல் 
கைவல்யம் மோக்ஷமாகாதெனல் 

வேதாந்திகள் கூறும் கைவல்யமாகிய முத்தி விஞ்ஞான கேவலத்தன் 
மையாகு மெனல் 

சாங்கியர் கூறும் கைவல்ய முத்தியும் விஞ்ஞான கேவலத் தன்மை 
யாகுமெனல் , 

பிரளய கேவலத்தன்மையிது வெனல் 

பிரளயத்தில் போகசாதனமில்லாமையால் ஆன்மாக்களுக்கு மலபரி 
பாகம் எவ்வாறு நிகழுமென்னும் வினாவும் விடையும் . 

பிரளயகாலத்தில் மலமும் மாயையும் சத்திரூபமாயிருக்கும் . 

சிவசத்தியின் சேர்க்கையை மலபரிபாகத்துக்குக் காரணமாய் மற் 
றொரு பக்கங்கூறல் . 

மலபரிபாகத்தால் கன் மபரிபாகம் நிகழுமெனல் . 

பிரளயத்தில் போசமின்மையால் கன்ம நாசம் எவ்வாறு நிகழுமென் 
னும் வினாவும் விடையும் . 

சகலர்கள் இவரெனல் . 

அதிகாரிகட்கு விந்து சம்பந்தமான தேகம் மாயாசம்பந்தமான தே 
கம் இரண்டு மிருந்தும் விரோதமின்மையைக் காட்டல் . 


குரு 


டுரு 


பாச பரிச்சேதம் . 
பாசங்களின் இலக்கணம் . 
பாசங்களை மூன்றுவிதமாகப் பிரித்தல் . 
ஆணவமலம் எல்லாப் பாசங்களுக்கும் மூலம் . 
வியாபகமான ஆன்மாவுக்கு மலத்தால் மறைப்பு நிகழுமென்பது 


ருஅ 


ஊ 


சுக 


சுக 


எவ்வாறு பொருந்து மென்னும் வினாவும் விடையும் 

மலம் , ஆன்மாவினறிவைத் தடை செய்யுமேயன்றி ஆன்மாவோடு 
சம்பந்தப் படுதலில்லை . 

நித்தியமான மலத்தின் சேர்க்கை நீங்காதோவென ஆசங்கித்து நீங்கு 
மெனல் . 

பாசத்துக்கு அனுக்கிரகஞ் செய்யும் சிவ சத்தியானது , பாசசத்தியை 
எவ்வாறு விலக்கு மென்னும் வினாவும் விடையும் . 

பதியின் அறிவுக்குப் பசுவின் அறிவுக்குப் போல் பாசத்தால் என் 
மறைக்கப்படுதலில்லை யென்னும் வினாவிற்கு விநோதமாய்த் திருட்டாந் 
தங்காட்டி விடைகூறல் . 

கன்மமலத்தை விரித்துக்கூறல் . 

கருத்தாவின் றொழிலால் இச்சிக்கப்பட்டது கன்மம் என்பது கன்ம 
இலக்கணம் . 

கன்மங்கள் புக்திகுண மென்று கேட்கப்படுதலால் , அவை மாயை 
யைப் பற்றுக் கோடாக வுடையன என்பது எவ்வாறு பொருந்து மென் 
னும் வினாவும் விடையும் . 

பிரத்தியயமென்பது சுகதுக்க முதலியன 
பாவகமென்பது தருமம் முதலியன 

கன்மங்கள் மாயையின் குணங்களாயின் , அவற்றை மாயையினும் 
வேறான பாசமாகக் கொள்ளுதல் எவ்வாறு பொருந்து மென்னும் வினா 
வும் விடையும் . 

மாயாகாரியமாகிய சூக்கும சரீரம் பிரளயகால வரையிலாவது முத்தி 
யடையும் வரையிலாவது எல்லாப்புவனங்களிலுஞ் சுற்றுகின்றது . 
தத்துவங்கள் , புவனங்களுக்குப் பற்றுக்கோடாகையால் , 

அவை 
புவனங்களில் சுற்று மென்றல் எவ்வாறு பொருந்து மென்னும் வினா 

தத்துவங்களைப் பொதுச் சிறப்பெனப்பிரித்து , பொது , புவனங்கட் 
குப் பற்றுக்கோடாகும் ; சிறப்பு , புவனத்தில் சுற்று மெனல் , 

தத்துவங்கட்கு நிவிருத்தி முதலிய கலைகளிலிருப்பு 
தத்துவங்களின் தோற்ற முறை . 
கலாதத்துவமும் அதன் றொழிலும் . 
கலை வேண்டாமென் பாரை மறுத்து வேண்டுமெனல் 
போகமென்பது சுகதுக்க ரூபமாயிருக்கும் புத்திதத்துவம் . 

வித்தியா தத்துவ அராகதத்து வங்களின் தோற்றமும் , அவையின்றி 
யமையாது வேண்டப்படுமென்பதும் . 

கால நியதி தத்துவங்களின் தோற்றம் . 


சுகூ 


சுக 


சுரு 


சுசு 


சுசு 


சுசு 


சுஎ 


சுஎ 


சு 


-எம் 


என 


கலை முதலிய ஐந்து தத்துவங்களாகிய சட்டையைத் தரித்த புருட 
னுக்குப் புருட தத்துவமெனப் பெயர் நிகழ்கின்றது . 
பிரகிருதிதத்துவத்தையும் அதற்கு அவ்வியத்த மெனப்பெயர் நிகழ்ந்தமைக் 
குக் காரணத்தையுங்காட்டல் . 

குண தத்துவத்தின் தோற்றம் . 

புத்திதத்துவத்தின் தோற்றமும் , அதற்குப் போக்கியத்தன்மை 
யுண்டென்பதும் . 

தருமமுதலிய எட்டும் புத்தி குணங்கள் . 

தரும முதலிய பாவகங்களிலிருந்து தோன்றும் சித்தி துட்டி முத 
லியபிரத்தியயங்களின் பேதங்கள் . 

புத்தி தத்துவம் போக்கியமாயும் காணமாயு மிருக்கும் . 
அகங்காரதத்துவத்தின் தோற்றமும் அதன் பிரிவும் . 
மனம் என்னுந் தத்துவத்தின் தோற்றம் . 
ஞானேந்திரிய கன்மேந்திரியங்களின் தோற்றமுந் தொழிலும் 
தன் மாத்திரைகளின் தோற்றமும் பூதங்களின் தோற்றமும் . 
தன்மாத்திரைகளும் பூதங்களும் காரியமெனப்படும் . 


எக 


எe 


எ e 


எ2 


எங 


என் 


விநியோக பரிச்சேதம் . 
பரஞானம் அபரஞான மென ஞானம் இருவகைப்படும் . 

கிரியாபாதம் யோகபாதம் சரியாபாதங்களில் , பதி பசு பாசங்களு 
உபயோகம் இவ்வாறெனல் . 

எரு 
பரமசிவனை ஆராதிக்கு முறை . 
சிவாராதனம் , பரார்த்தம் சுவார்த்தமென இருவகைப்படும் . 
சுவார்த்த ஆராதன இலக்கணம் . 
பரார்த்த ஆராதன இலக்கணம் . 

ஆசாரியனுக்குப் பரார்த்த ஆராதனத்தாலும் பயன் சித்திக்கு மென் 
பதைப் பற்றிய வினாவும் விடையும் . 

ஆசாரியனுக்கு சுவார்த்தமும் பரார்த்தமேயாகும் 

ஆசாரியரை சிவன் மந்திரேசுவரர் முதலிய வேறுபாட்டால் ஆறு 
வகையாகப் பிரித்தல் . 

மான்கு வருணத்தார்க்கும் அந்த அந்த வருணத்தவர் ஆசிரியரா 


எஎ 


எஎ 


என் 


எ 


வேதாந்த ஞான முடையவருக்கே சித்தாந்த சாத்திரத்தைக் கேட்ட 
ற்கு உரிமையுண்டு. 

ஆசாரியர்களும் உலகத்தைக் கட்டுப்படுத்துதற் பொருட்டு வருணாச் 


எர் . 


சிரம தருமங்களை அநுட்டிக்கின்றனர் . 

என 
தீக்ஷையால் பூருவசாதியின் நீக்கமிருப்பினும் , சலப்புத் தோஷம் 
வராமைப் பொருட்டுப் பிறந்த சாதிக்குரிய தருமங்களை அநுட்டிக்கின்ற 

என 
சைவாசார முடையவர்களும் வைதிகாசாரத்தை யநுட்டித்தல் வே 
படும் , 
வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் மிக விரோதமில்லை. 
சித்தார்திகளால் தன்ளத்தக்க வைதிக கன்மங்கள் 

சமய தீக்ஷையிலிருந்தவாறே தேகம் நீங்கினால் உருத்திர பதமும் 
விசேடதீகை யுடையாருக்கு மந்திரேசுவா பதமும் , நிருவான நீஷை 
யுடையாருக்குச் சிவ பதமும் பயனாகும் . 

ஆதி சைவருக்கே உண்மையில் ஆசிரியத்தன்மை யுண்டு . 
நூலியற்றியவரின் பெயர் . 


எக 


எக 


சிவமயம் . 


ஸ்ரீ சூரிய சிவாசாரியாராலியற்றப்பெற்ற 
சைவ சித்தாந்த பரிபாஷை . 


( தமிழ் மொழி பெயர்ப்பு .) 


முதலாவது * உபோத்காத பரிச்சேதம் , 


வழுவூரையும் , அவ்வூரின் கண் விளங்கும் நின்மலமான பொற் 
றாமரையையும் , அவ்வூரின்கண் திருக்கோயில் கொண்டெழுந்தரு 
ளியிருக்கும் இளங்கொம்பனையாளம்மையையும் , திருவீரட்ட 
நா தசையும் வணங்குகின்றேன் . 


எந்தத் திருவீரட்ட நாதருடைய சன்னிதியானது , எல்லா 
வுயிர்களுக்கும் எவ்விடத்தும் எக்காலத்தும் எல்லாப் புருடார்த் 
தங்களையும் கொடுத்தருளுகின்றதோ , அந்தப் பரஞ்சோதி ரூப 
மான திருவீரட்ட நாதருக்கு வணக்கஞ் செய்கின்றேன் . 


எந்தப் புருடன் சமயம் விசேடம் முதலிய தீக்கைகளைப் 
பெற்றுச் சைவசாத்திரங்களைச் சிரமமின்றிப் படிக்க விரும்புகின் 
றானோ, அந்தப் புருடனுக்கு உபகாரமாக என்னால் இந்தச் சைவ 
சித்தாந்த பரிபாஷையானது யுத்தியுடன் சுருக்கிக் கூறப்படுகின் 
றது . ( பரிபாஷை - குழூஉக்குறி . அஃதாவது ஒவ்வொரு கூட் 
டத்தார் வழங்குஞ் சொல் .) 


* உபோத்காதம் - முன்னுரை . பரிச்சேதம் - பரிவு. 


உ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


அநாதியே மலமில்லா தவனாயும் எல்லாவற்றையும் அறிபவ 
னாயும் எல்லாவற்றையுஞ் செய்பவனாயுமிருக்கிற பரமசிவன் , 
ஆணவமலம் கன்மமலம் மாயா மலங்களால் , அநாதியே எல்லா 
வற்றையும் அறியுந் தன்மையும் , எல்லாவற்றையுஞ் செய்யுந் தன் 
மையுந் தடுக்கப்பட்டுள்ள உயிர் வர்க்கங்களுக்கு , அந்தப் பாசங் 
களின் சேர்க்கையை நீக்குகின்றானென்பது ஸ்ரீ காமிக ஆகமத் 
தின் முதற்சூத்திரத்தின் பொருளாகும் . 


- 


இதன் கருத்தாவது , எல்லாப் பொருள்களையும் தடையின்றி 
இயல்பாகவே அறிகின்ற ஞானக்கிரியா சத்திகளையுடையவனா 
யிருத்தலால் பதியென நின்ற பரமசிவன் , அநாதியே ( இயல் 
பாகவே ) பாசத்தின் சேர்க்கையால் தன்னைப் போலாகாது வேறு 
பாட்டையடைந்து , ( அஃதாவது எல்லாப் பொருள்களையும் அறிய 
முடியாத தன்மையை யடைந்து ) பசுரூபர்களான ஆன்மாக்களி 
டத்துக் கருணையுடையனாய் , அவ்வான்மாக்களுக்கு ஞானக்கிரி 
யைகளைத் தடுத்தலால் பாசங்களென் று வழங்கப்படும் ஆணவ 
மலம் கன்மமலம் மாயாமலங்களை 

மாயாமலங்களை நீக்கித் தன்னுடைய * தர்மம் 
போன்ற முற்றுணர்வு முதலிய குணங்கள் விளங்கித் தோன்றச் 
செய்தலென்னும் அனுக்கிரகத்தைச் செய்கின்றானென்பதாம் . 


ஆன்மாக்களுடைய ஞானக்கிரியைகளை மறைக்கும் அநாதி 
யாயுள்ள மலத்தின் அதிகாரமானது எதுவரையும் நிவிர்த்தி 
யடையவில்லையோ , அதுவரையும் பதியினுடைய அநுக்கிரக ரூப 
மான முத்தி பசுக்களுக்கு நிகழ்கிறதில்லை . 


மிருகேந்திரத்திலும் இவ்வாறே " மலத்தினுடைய அதிகார 
மும் , திரோதான சத்தியினுடைய அதிகாரமும் நீங்குங் கால , 
அவற்றின் சத்திகளும் நீங்குதலால் , உயிர்களுக்கெல்லாம் உறவின 
னாய் விளங்கும் பரமசிவன் , அவ்வாறு சத்தி நீங்கப் பெற்ற ஆன் 

* சார்ந்த தன் வண்ணமாந் தன்மையுடைய உயிர்கள் எக்காலத்தும் 
சிவனோடு பிரிப்பின்றி நிற்றல்பற்றித் தன் 

தன்னுடைய தருமத்தையுடையது 
உயிரெனக் கூறப்பட்டது . 


முதலாவது உபோத்காத பரிச்சேதம் . 


மாவிற்கு முற்றுணர்வு முதலிய குணங்கள் விளங்கித் தோன்றச் 
செய்கின்றான் 

என்று கூறப்பட்டிருத்தல் காண்க . 


1 , 


கார 


கண்ணினிடத்துள்ள படல முதலியனபோல் மலம் திரவிய 
மாதலால் , வைத்தியனுடைய தொழிலால் படலம் நீங்குமாறு 
போலப் பரமசிவனுடைய தொழிலால் மலம் நீங்க வேண்டுமாத 
லால் , படலத்தின் நீக்கம் அதன் பக்குவத்தை எதிர்பார்ப்பது 
போல் , மல சத்தி திரோதான சத்திகளின் நீக்கமானது ஒருவித 
மான பரிணாமமென்னும் மல பரிபாகத்தை எதிர்பார்க்கின்றது . 
மலத்தின் பரிபாகத்தைச் செய்வதற்காகவே பிரபுவான சிவபெரு 
மான் , ஆன்மாக்களறியாத வண்ணம் மறைந்து நின்று கொண்டு 
கலப்பில்லாதது பரிணமிக்காது " என்னும் நியாயத்தால் மாயா 
காரியமான தனுகரண புவன போகங்களின் சேர்க்கையைக் 
ணமாகக்கொண்ட அநாதி கன்மானுபவ ரூபமான சம்சாரத்தை 
ஆன்மாக்களுக்குக் கூட்டுவிக்கின்றான் . ( இக்கூட்டத்தால் மலம் 
பரிபாகமடைகின்றது . ) வ்வாறு சம்சாரத்தை ஆன்மாக்களுக் 
குக் கூட்டுவிப்பதே படைத்தல் காத்தல் அழித்தலென்னும் 
தொழில்களை அனுசரித்த திரோதான மென்னுந் தொழிலாகப் 
பரமசிவனுக்குக் கூறப்படுகின்றது . ஆகவே , படைத்தல் காத் 
தல் அழித்தல் மறைத்தல் அனுக்கிரகித்தல் என்னும் ஐந்தொ 
ழில் புரியுங் கருணைக்கடலான பாமசிவனே கருணைக்கடலாயிருத் 
தலால் வழிபடத் தகுந்தவனென்பது பரமாசிரியர்களுடைய உப 
தேசக் கிரமமென்க. 


8 


தனமை 


அந்தப் பரமசிவனை வழிபடுகின்றவனாயிருக்குக் 
யாதெனில் , தீக்கையினால் சுத்திபெற்ற ஆன்மாக்கள் , அந்த வழி 
பாடு என்னுந் தொழிலுக்குப் பற்றுக்கோடாயிருத்தலேயாம் , 
( அஃதாவது , தீக்கையினால் சுத்தி பெற்றிருத்தலே பரமசிவனை 
வழிபடுதற்கு உரிய தன்மை என்பதாம் . ) 

எதனாலெனின் , தீக்கையால் சுத்திபெற்ற ஆன்மாவிடத்திற் 
றான் சமத்தன்மை நிகழ்தலாலென்க . இதுபற்றியே , நிருவாண 


மோரின் கலப்பின்றி , பால் தயிராகப் பரிணமித்தலில்லை . 


சைவ சித்தாந்த பரிபாஷ்ை . 


சாத் 


தீக்கை பெற்ற சாதகர்கள் ஆசிரியத் தன்மை சித்தித்தற்பொருட் 
டுச் சித்தாந்த சாத்திரங்களையே ஆசிரியன் முகமாய் அறிகின்றனர் . 
ஆசிரியத் தன்மை என்னும் அதிகாரம் ஞானம் ஒன்றினால் மாத்திரம் 
சித்திக்கத் தகுந்தது , ஞானமும் உபயோகத்தோடுகூடிய மூன்று 
பொருள்களை விடயமாகக்கொண்டு உபயோகப்படுகின்றது . அந்த 
மூன்று பொருள்கள் , பதி பசு பாசங்களென்று அறியத்தகுந்தன . 
( ஆகவே , பதி ஞானம் , பசு ஞானம் , பாச ஞானமென ஞானம் மூவ 
கையாமாறு காண்க .) அந்தப் பதி பசு பாசங்கள் , சரியை கிரியை 
முதலியவற்றில் 

* உபயோகப்படுவனவாக காமிக முதலிய 
சித்தாந்த சாத்திரங்களிற் கூறப்படுகின்றன . வேறு சாத்திரங் 
களில் இவ்வாறு கூறப்படவில்லை . எதனாலெனின் . ஏனைய 
திரங்களனைத்தும் முற்றுணர்வில்லாத உயிர்களால் செய்யப்பட்டி 
ருக்கின்றமையால் எல்லாப் பொருள்களையும் விளக்கஞ் செய்யா 
வாகையாலென்க . 

அஃதாவது , சித்தாந்த மென்னுஞ் சிவாகமங் 
களை அருளிச் செய்த பரமசிவனுக்கு முற்றுணர்வு உடைமையா 
னது அநாதியே பாசமின்மையால் நிச்சயிக்கப்படுகிறது . 

ஏனைய 
சாத்திரங்களைச் செய்தவர்களான மகரிஷிகள் பாசத்தால் தடுக்கப் 
பட்ட ஞானக்கிரியைகளையுடையராயிருத்தலால் அவர்களிடத்து 
முற்றுணர்வுடைமை பொருந்துகிறதில்லை . அன்றி , இவர்களு 
டைய அறிவானது துணையை விரும்புகின்றமைபற்றி ஏகதேச 
மாகப் பொருள்களையறியுந் தன்மையுடையது . இவர்களும் பதிக் 
குக் கூறப்பட்ட ( முற்றுணர்வுத் தன்மையென்னும் ) சத்தியுடன் 
கூடினவர்களாயிருந்தால் பதி சம்பந்தமான சைவ சமயத்தையே 
சார்ந்திருப்பார்கள் . ஆகையால் அந்தப் பதியால் சுதந்திரமாய்ச் 
செய்யப்பட்ட சாத்திரமானது எல்லாப் பொருள்களையும் விளக் 
கஞ் செய்வதுபற்றி , சாதகர்களால் ஆசாரிய அபிஷேகத்தின் 
பொருட்டு அவசியம் அறியத்தக்கது . இந்தச் சிவசாத்திரங்களை 
அறியாதவர்களுக்கு முற்றுணர்வுத் தன்மை நிகழ்கிறதில்லை 
யாகையால் அவர்கள் பிறருக்கு எவ்வாறு அனுக்கிரகஞ் செய்ய 
முடியும் . ( முடியாது .) 

* வழிபடப்படுதல் வழிபடுதல் வழிபடுதற்குக் கருவியாதல் என்னும் 
இந்த முறையில் சரியை முதலியவற்றோடு பதி பசு பாசங்கட்கு உபயோ : 
கங் காண்க , 


முதலாவது உபோத்காத பரிச்சேதம் . 


ரு 


அவ்வாறாயின் , மறைகள் நித்தியங்களாயிருத்தலால் எல்லாப் 
பொருள்களையும் விளக்கஞ்செய்யுந் தன்மை அந்த மறைகளுக்கே 
ரியதாகும் ; அவ்வாறன்றி ஈசுவானால் செய்யப்பட்ட ஆகமங் 
களுக்கு எல்லாப் பொருள்களையும் விளக்குந் தன்மை உண்டென் 
பது எவ்வாறு கூடுமெனின் , இந்தக் கேள்வி பொருந்தாது . எத 
னாலெனின் , ஈசுவரனால் கூறப்பட்டது பற்றியே மறைகளுக்கும் 
எல்லாப் பொருள்களையும் விளக்கஞ் செய்யுந் தன்மை உள்ளதே 
ஒழிய நித்தியமாயிருக்கின்றமையால் அத்தன்மை உள்ளதென்று 
கூறவில்லையாதலாலென்க . 


அவ்வாறாயின் , மறைகள் சிவாகமங்களென்னும் இவ்விரண் 
டில் ஒன்று பயனற்றதாகுமே யெனில் , அஃதன்று . மிகவும் நுட் 
பமான பொருள்களையுடைய மறையானது ஒன்றோடொன்று 
மாறுபட்ட பல சமயிகளின் ஐயத்துக்கு இடமாயிருத்தலால் 
அந்த மறையின் சொற்களின் பொருள்களை விளக்கஞ் செய்விக் 
கும் சிவாகமங்கள் பலருக்கும் உபயோகமாகும் . ஆதலால் இரண் 
டும் பயனுடையனவேயென்றறிந்து கொள்க . இவ்வாறே மறை 
களின் சாரம் சிவாகமம் என்று நூல்களிலுங் கூறப்பட்டிருத்தல் 
காண்க . 


அவ்வாறாயின் , இந்த ஆசாரியத் தன்மையானது ( தீக்கை 
செய்தல் முதலிய அதிகாரமிருப்பதுபற்றி ) கட்டுப்படுத்துதலென் 
னும் பாசமாகுமே எனில் , ஆகாது . எதனாலெனின் , 

எதனாலெனின் , எல்லாப் 
பாசங்களுடைய நீக்கத்தின் பின்னர் உண்டாகின்ற ஆசாரியத் 
தன்மையில் முற்றுணர் வுடைமை என்னும் சர்வஞ்ஞத்தன்மை 
யுடன் விரோதமில்லாத அதிகார மலமாத்திரம் எஞ்சியிருத்தல் 
பற்றி இந்த ஆசாரியத் தன்மையானது அபரமோக்ஷமாயறியப் 
படுகின்றமையாலென்க . அங்ஙனமாயினும் , ஆசாரியனுக்குத் தேக 
மிருத்தலால் பசுவோடு சமத்தன்மை நிகழுமெனில் , ஆசாரிய 
னுடைய தேகமானது சுத்த மாயையிலிருந்து உண்டானமையால் 
அந்தத் தேகம் அறிவை உண்டுபண்ணுமேயன்றி மோகத்தை 
யுண்டுபண்ணாது . ஆதலால் பசுவோடு சமத்தன்மை 
தென்க . பசுவினுடைய தேகமோ எனில் , அறிவை புண்டுபண் 


நிகழா 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


ணாது மோகத்தையே யுண்டுபண்ணும் . எதனாலெனில் , மோகத் 
தைச் செய்யும் அசுத்த மாயையிலிருந்து உண்டானமையா 
லென்க . 


அங்ஙனமாயினும் , ஆசாரியனுக்கு பதியான பரமசிவனோடு 
சமத்தன்மை உண்டென்பது எவ்வாறு கூடுமெனில் , கூறுகிறோம் . 
அந்தப் பதியான பரமசிவன் தனக்கு அந்தரங்கமாயுள்ள தன்னு 
டைய சத்தி ரூபமான சரீரமிருப்பினும் , பசுக்களுக்கு அனுக்கிர 
கஞ் செய்தற்பொருட்டு வெளிப்படையாயுள்ள சுத்த மாயா சம் 
பந்தமான வேறு சரீரத்தை விரும்புகிறான் . அந்தச் சரீரம் கன்ம 
மற்றவனாயும் , அதுபற்றி அசுத்த மாயைக்கு மேற்பட்டவனாயு 
மிருக்கும் சுத்த போகத்திற்குரிய ஒருவனைச் சார்ந்தே இருக்கின் 
றது , எவனைச் சார்ந்திருக்கின்றதோ அவனே ஆசாரியனாவன் . 
ஆதலால் பதிக்கும் ஆசாரியனுக்கும் ஒரேவிதமான சரீர சம்பந்த 
மிருத்தல்பற்றியும் ஒரேவிதமான தொழிலுடைமைபற்றியும் 
சமத்தன்மை உண்டென்பது நன்கறியத் தகுந்ததாகும் . ஆதலி 
னாற்றான் உலகத்தில் சிவனே குரு , குருவே சிவனென அவ்விரு 
வருக்கும் ஒற்றுமை கூறப்படுகின்றது . 


அவ்வாறாயின் , ஆசாரியனுக்கும் பசுக்களுக்குக் கூறப்படு 
வதுபோல் பதியால் ஏவப்படுந் தன்மை உண்டென்று நூல்களிற் 
கூறப்படுவது எவ்வாறு பொருந்துமெனில் , அஃதுண்மையே . 
ஆயினும் குருவானவன் பசுக்களைப்போல் துன்பமான போகங் 
களைத் தருங்காரியங்களில் ஈசுவரனால் ஏவப்படுகிறானில்லை. 
வேறெவ்விதமெனில் , அந்தக் குருவானவன் பரமேசுவானால் 
மிகத் தீவிரமான சத்திநிபாதத்தை அனுசரித்து நான்காவது தீக் 
கையாகிய ஆசாரியாபிஷேகத்தால் அனுக்கிரகஞ் செய்யப்பெற்றி 
ருத்தலால் அனேகமாய்த் தனக்குச் சமானமாயிருத்தல்பற்றித் 
தனக்கு உரிமையான சுத்த போகத்திற்கு மாறுபாடில்லாத பிற 
ருக்குப் பயன்றருந் தொழில்களிற்றான் ஏவப்படுகின்றானென் 
றறிந்து கொள்க . இவ்விதமான ஏவப்படுந் தன்மையானது 
மோக்ஷத்திற்கு மாறுபாடாகாது . எதனாலெனின் , ஆசாரியத் 
தன்மையானது அதிகாரத்தினிறுதியில் சரீர நாசத்திற்குப் பின் 


பா 


முதலாவது உபோத்காத பரிச்சேதம் . 


எ 


னரே பூரணமான பாமோக்ஷத்தை அடையச் செய்கிறபடியா 
லென்க , இதுபற்றியே ஆசாரியத்தன்மை அபாமோக்ஷமென் 
பது சித்தாந்தம் . 


எந்தச் சாதகத் 

தன்மையால் புருடர்கள் சித்தாந்த 
சாத்திரங்களைக் 

(கேட்க அதிகாரமடைகின்றனரோ , அந்தச் 
சாதகத்தன்மை எதுவெனில் , கூறுகின்றோம் . எந்தப் புருட 
னுக்கு மிகுதியான சத்திநிபாதம் நிகழ்ந்து அத்துவாக்களாறை 
யும் சுத்தி செய்தலுடன் கூடிய மூன்றாவதான நிருவாண தீக்ஷை 
நீகழ்கின்றதோ அந்தப் புருடனே சாதகனாவன் . அவனாற்றான் 
சித்தாந்த சாத்திரங்கள் அறியத்தகுந்தனவாகும் . 


அந்தச் சாதகத்தன்மை எவ்வாறுண்டாகுமெனில் , யாதாவ 
தொரு காலத்தில் பல பிறப்புக்களில் நிகழ்ந்த வாசனா வயத்தால் 
புண்ணிய காரியங்களைச் செய்கின்றவனாயும் , யாதாவதொரு ஆச் 
சிரமத்தில் வசிப்பவனாயுமிருக்கும் யர் தாவதொரு ஆன்மாவுக்கு 
யாதாவதொரு புண்ணிய நிகழ்ச்சியால் அதாதியாகவே அறிவை 
மறைத்திருக்கும் மலம் சிறிது பரிபாகமடையும் . அடையவே 
சிறிது மிகச் சிறிது முதலிய சத்திநிபாதம் நிகழும் . நிகழவே , 
அந்தச் சத்திநிபாதத்தை அனுசரித்ததாயும் , சிவபெருமானிடத் 
துப் பத்தி சிரத்தை முதலியவற்றின் விளக்கத்தை உடையதாயும் 
சஞ்சித கன்மத்திற்குப் பரிபாகத்தையுண்டுபண்ணுவதாயும் , சாஸ் 
திரீ விதிப்பிரகாரம் சிரசில் சிவஹஸ்தத்தை வைத்தல் ரூபமாயு 
முள்ள சமயமென்னும் யாதொரு தீக்ஷையானது , குரு வழிபாடு 

பதி பூஜை சூரிய பூஜை முதலியவை சித்திப்பதின் பொருட் 
டுச் செய்யப்படுகின்றதோ , அது , முதலாவதான தீக்ஷையாகும் . 


பின்னர் , சமயதீக்ஷை பெற்ற ஆன்மாவுக்குச் சிறிது மலபரி 
பாகம் உண்டாகும் . உண்டாகவே , சிறிது ( மந்த ) சத்திநிபாதம் 
நிகழும் . அந்தச் சத்திநிபாதத்தை அனுசரித்ததாயும் , பத்தி 
முதிர்ச்சியுடன் கூடின தாயும், கன்மமுதலிய பாசங்களின் நாசத் 
தைச் செய்கிறதாயும் , பிறப்பினாலுண்டான ஜாதி நசித்து வாகீசு 
வரீ கர்ப்பத்தில் பிறத்தல் ரூபமாயும் உள்ள யாதொரு தீக்ஷையா 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


क 


னது , மந்திரோபதேசத்தைப் பெறுதல் சிவலிங்க பூஜை செய்தல் 
முதலியவற்றில் உரிமை சித்திப்பதன் பொருட்டுச் செய்யப்படு 
கின்றதோ , அந்தத் தீக்ஷை இரண்டாவதான விசேட தீக்ஷை 
யாகும். 

பின்னர் , தீவிர மலபரிபாகம் உண்டாகும் . உண்டாகவே , 
தீவீரமான சத்திநிபாதம் நிகழும் . அந்தச் சத்திநிபாதத்தை அனு 
சரித்ததாயும் , முற்றுணர்வுத்தன்மை முதலிய ஆறு குணங்களும் 
விளங்கும்படி செய்வதாயும் , கலை முதலிய ஆறத்து வாக்களின் 
சுத்தியால் மலம் மாயை கன்மமென்னும் மூன்று பாசங்களுக்கும் 
காசத்தைச் செய்வதாயுமுள்ள யாதொரு நிருவாண தீக்ஷையா 
னது , நித்திய முதலிய சகல சிவ தருமங்களையும் அனுட்டிட்பதின் 
பொருட்டுச் செய்யப்படுகின்றதோ , அது மூன்றாவதான தீக்ஷை 
யாகும் . 


இந்த நிருவாண தீக்ஷையுடையவனே சித்தாந்த சாத்திரப் 
பொருள்களை அறியச் சமர்த்தனாகின்றான் . எதனாலெனின் , அவ 
னே பசுத்தன்மை நீங்கினவனாய் சிவத்தன்மையின் விளக்கத்திற்கு 
உரியவனாகின்றானாதலாலென்க . முதலாவதும் இரண்டாவதுமான 
சமய விசேட தீக்ஷைகளைப்பெற்றவர் சித்தாந்த சாத்திரப்பொ 
ருள்களின் அறிவிற்கு உரியராகின்றனரில்லை . எதனாலெனில் , அந் 
தத்தீக்ஷைகளையுடையார்க்குப் பசுத்தன்மை நீங்காமையாலென்க . 


அவ்வாறாயின் , சமய தீக்ஷை பெற்றவனுக்கு முன்பிறப்புரூப 
மான சாதிச் சேர்க்கையிருத்தலால் பசுத்தன்மை நீங்காமைபற் 
றிச் சித்தாந்த சாத்திரங்களைக் கேட்பதில் அதிகாரமில்லையென் 
பது கூடும் . விசேட தீக்ஷைபெற்ற புத்திரனுக்கு வாகீசுவரீ கர்ப் 
பத்திலிருந்து பிறப்புண்டானமையின் சித்தாந்த சாத்திரங்களைக் 
கேட்பதில் அதிகாரமில்லை என்பது எவ்வாறு கூடுமெனின் , 
அஃதுண்மையே . வாகீசுவரீ கர்ப்பத்திலிருந்து உண்டாகும் பிறப் 
புரூபமான பிறவிமாத்திரம் சிவத்தன்மையை விளக்குகிறதில்லை . 
வேறென்னையோவெனில் , பசுத்தன்மை என்னும் மலத்தின் பரி 
பாக விசேடந்தால் சாதிக்கத்தகுந்ததாயும் , வேறுகாலத்தில் 


முதலாவது உபோத்காத பரிச்சேதம் . 


கூ 


நிகழக்கூடியதாயுமுள்ள சமஸ்கார விசேடமும் சேர்ந்துதான் 
சிவத்தன்மையை விளக்குவதாகும் . எதுபோலுமெனின் , அந்த 
னப்பெண் வயிற்றுப் பிறந்த அந்தணனொருவனுக்கு அப்பெண் 
ணினிடத்துண்டான பிறப்புமாத்திரத்தால் மறைகளோதுதற்குத் 
தகுதியான அந்தணத்தன்மை சித்திக்காமல் வயதின் முதிர்ச்சி 
யால் அடையத்தகுந்த உபநயன முதலிய சமஸ்காரங்களுஞ் 
சேர்ந்து மறைகளோது தற்குத் தகுதியான அந்தணத்தன்மை சித் 
திப்பதுபோலுமென்க . இவ்வாறே விசேடதீக்ஷையால் வாகீசுவரீ 
கர்ப்பத்தில் பிறப்படைந்த புருடனிடத்தில் நீண்டகாலமாய்ச் 
சிவத்தன்மைபை விளங்கவொட்டாது செய்யும் மலத்தின் தன் 
மையை விலக்கிச்செய்யப்படும் நிருவாண தீக்கையானது , சித் 
தாந்த சாத்திரஞானத்துக்கு உரிமையான சாதகத்தன்மையைத் 
தருமென அறிந்து கொள்க . 


அவ்வாறாயின் , இத்தன்மையினையுடைய சாதகனுக்கு மலம் 
மாயை முதலிய எல்லாப்பாசங்களும் நிருவாண தீக்ஷையினாலே 
யே ஒழிவடைகிறபடியால் ஆசாரியத் தன்மை பயனற்றதாகுமே 
யெனில் , ஆகாது . தீக்ஷைபெற்ற ஆன்மா அந்தந்தச் சமயத்தில் 
பாசமற்றவனாயிருப்பினும் , தீக்ஷைக்குப்பின் செய்யக்கூடிய அபி 
ஷேகத்தினாற்றான் அந்த ஆன்மாவிற்குச் சிவத்தன்மையின் விளக் 
கம் நிகழ்கின்றது அந்த அபிஷேகமும் சிவபூஜையோடு இடை 
யறாத சித்தாந்த சாத்திரங்களின் பயிற்சியினாற்றான் முடிவை 
யடைகிறது . எது போலுமெனில் , உலகத்தில் ஒருவனுடைய 

வைத்திய சாத்திரங்களின் பயிற்சிமாத்திரத்தால் 
விருத்தியடையாமல் அச்சாத்திரப் பயிற்சியோடு பத்தியத் 
துடன் கூடிய மருந்தை உட்கொண்டே நிவிருத்தியடைகிறது 
போலுமென்க . இவ்வாறே சாதகனாலடையத்தகுந்த பாமோக்ஷத் 
திற்கு வழியாயுள்ள அபாமோக்ஷ ரூபமான அபிஷேகமானது 
ஆசாரியத்தன்மைக்கு உரியதாகும் 


நோயானது 


முதலாவது உபோத்காதபரிச்சேதம் முற்றிற்று . 


கா 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


இரண்டாவது * பிரமாண பரிச்சேதம் . 


சித்தாந்த சாத்திரங்களான சிவாக மங்கள் , சரியை கிரியை 
யோகம் ஞானமென்னும் நான்கு பாதங்களை உடையனவாம் . 
அந்த நான்கு பாதங்களுள் முதன்மையானது ஞானபாதமே 
யாகும் . அந்த ஞானபாதத்தில் சைவ சம்பந்தமான பொருள் 
கள் நிரூபணஞ் செய்யப்படுகின்றன . ஏனைய யோகபாதம் கிரியா 
பாதம் சரியா பாதங்களில் சைவ சம்பந்தமான பொருள்கள் 
பலனைத் தருமுறையிலும் பலனை அடையும் முறையிலும் உப 
யோகப் படுகின்றன . 


பிரமாண 
ளே 


சைவ சம்பந்தமான பொருள்களாவன : - பதி பசு பாசங்க 
ளென்னும் வேறுபாடுடைய மூன்று பொருள் களாகும் . இம் 
மூன்றைத்தவிர வேறு பொருள்களிருப்பினும் விசாரிக்குமிடத்து 
அவையனைத்தும் இம் மூன்றிலடங்கு வனவாகும் . 
அவ்வாறாயின் , பதிமுதலிய பொருள் களுண்டென்பதில் 

மென்னையோ வெனில் , சித்தாந்தங்களான சிவாகமங் 
பிரமாணமென்று நிச்சபிக்கப்பட்டிருக்கின்றது 

என்க . 
சைவர்கள் , பிரத்தியக்ஷம் அனுமானம் ஆகமமென்னும் மூன்று . 
பிரமாணங்களை ஒத்துக்கொண்டிருக்கவும் , சித்தாந்த மென்னும் 
ஆகமப்பிரமாணத்திற்கு மாத்திரம் பிரமாணத் தன்மை கூறியது 
எவ்வாறு பொருந்துமெனில் , அஃதுண்மையே . பிரத்தியக்ஷம் 
அனுமானம் ஆகமமென மூன்று பிரமாணங்களிருப்பினும் , அவற் 
றுள் , பிரத்தியக்ஷம் அனுமானம் இரண்டும் ஆகமப்பிரமாணத் 
தைத்தழுவியே உண்டாகின்றபடியால் , அந்த ஆகமப்பிரமாண 
முதன்மையாயிருத்தல் பற்றி அதற்கு மாத்திரம் பிரமாணத் 
தன்மை கூறப்பட்ட தென்க . 

அஃதெவ்வாறெனில் , “ இந்தப் பொருள்கள் ஆப்தர்களிட 
மிருந்து கேட்கத்தகுந்தன . பின்னர் யுத்திகளால் சிந்தனை செய் 


* பிரமாணம் - அறிவை உண்டுபண்ணுங்கருவி . 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


யத்தகுந்தன . மலபரிபாகத்தை விட்டுப்பிரியாத சத்திரி பாதத் 
தினால் பரம்பொருளை நாடும் மனமுடையவர்களால் யோகத்தின் 
வழியாய் தெளியத்தகுந்தன ” இவ்வாறு இரத்தினத் திரயத் 
தில் | ஸ்ரீ கண்டாசாரியர் கூறியுள்ளார் . ஆதலின் , சித்தாந்த 
சாத்திரங்களுக்கே ஆப்தவாக்கியத்தன்மை யிருக்கிறபடியால் 
அதுவே முதன்மையான பிரமாணமாகு மென்க . 

ஆப்தனென்பவன் உண்மையான எல்லாப்பொருள்களையும் 
உபதேசிப்பவனாவன் . இந்த ஆப்தத்தன்மை நித்தியனான பரம 
சிவனிடத்திலாவது அவனால் அனுக்கிரகஞ் செய்யப்பெற்ற வேறு 
புருடர் களிடத்திலாவது இருக்கின்றது . 

வாக்கியமாவது , தகுதியான பொருள் விசேடங்களை அறி 
விப்பதில் நோக்கமுடைய வினைகளை முடித்துக்காட்டும் சொற் 
கூட்டங்களேயாம் . அந்தச் சொற்கள் எவையெனில் , அனாதி 
யே மலமற்றவராயிருக்கிறார் பாமேசுவான் என்னும் தொடர் 
புடைய காமிகாகமத்தின் முதற்சூத்திர முதலியனவேயாகும் . 


இவ்வாறாதலின் , அநேக வாக்கியார்த்தங்களின் வரிசைகளால் 
மிகவும் ஆப்தனான பரமசிவனால் செய்யப்பட்ட காமிக முதலிய 
ஆகமங்களுக்கே பிரமாணத்தன்மை சித்தித்ததென்க . ஆதலினாற் 
றான் செல்லுகிறது என்னும் பொருளான கோ என்னுஞ்சொல் 
இக்குறிப்பெயராய் பசுவையும் , சேற்றில் முளைத்தது என்னும் 
பொருளைத்தரும் பங்கஜமென்னுஞ் சொல் இடுகுறிப்பெயராயும் 
காரணப்பெயராயும் தாமரையையும் உணர்த்துமாறு போல , பூர்வ 
பக்கமான எனைய சாத்திரங்களை அங்கமாகக்கொண்டு அங்கியாக 
விளங்கும் இந்தச் சித்தாந்த சாத்திரங்கள் இடுகுறியினாலும் 
காரண இடுகுறியினாலும் சித்தாந்த மென்னுஞ் சொல்லுக்குப் 
பொருளாய் விளங்குந் தன்மை உலகத்தில் பிரசித்தமாயிருக்கின் 
றது . ( அஃதாவது சித்தாந்த மென்னுஞ் சொல் இடுகுறியாலும் 
முடிந்தமுடிபு என்னும் காரணத்தாலும் சைவ சாத்திரங்களை 
உணர் 

ர்த்து மென்க .) இந்தச் சித்தாந்த சாத்திரங்களையே சிவ 


சுலோகம் கூ . 


--- கஉ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


தேஜசுடன் கூடி ஐம்பொறிகளை யடக்கிய மகான்கள் கேட்கிறார் 
கள் . இந்த மகான்களான ஆசாரியர்களிடமிருந்தே நெறிதவ 
றாமல் கேட்கப்பட்ட பதார்த்தங்கள் விஷயத்தில் சாதகாசிரியர் 
களுக்கு ஆழ்ந்த நிச்சயம் உண்டாவதன் பொருட்டுத் தகுதியான 
யுத்திகளால் தொடர்ந்த சிந்தனை செய்தல் நேரிடும் . அதுவே 
மனனமென்று கூறப்படும் . அந்த மனனமே 

இலிங்கபரா 
மரிசமென்னும் அனுமானமாகும் . (இலிங்கபராமரிச மெனினும் 
குறி ஆராய்ச்சி யெனினு மொக்கும் . ) 


இலிங்கமாவது , மறைந்திருக்கும் பொருளின் அறிவை 
உண்டுபண்ணும் பொருளாகும் . அஃதாவது அடுக்களையிலிருக் 
கும் அக்கினியை அறிவிக்கும் அடையாளமாகிய புகைபோல்வன . 


பராமரிசமாவது , துணிபொருளோடு இன்றியமையாது நீங் 
--காமலிருக்குந்தன்மையை உடையதாக முன்னரே அறியப்பட்ட 
ஏதுவைக்கொண்டு துணிபொருளைச் சோதித்தல் . 


இந்தச் சோதனையானது யுத்தி என்றும் உபபத்திஎன் றுங் 
கூறப்படும் பொருத்தமான தருக்கத்தினால் நிச்சயிக்கப்படுகிறது . 
அஃதாவது , அடுக்களையில் தீயிருக்கின்ற தென்று ஒருவன் சொல் 
லவே தெருவிற்செல்லும் புருடன் தீயுடன் இன்றியமையாத 
புகையை அடுக்களையிற் பார்த்து தீயில்லாவிடில் புகையுமிராது 
என்னும் யுத்திரூபமான தருக்கத்தால் தீயை நிச்சயித்தலாம் . 


அவ்வாறாயின் , சத்தத்தைக்கேட்ட பின்னுண்டான அறிவு 
ஐயத்திற்கு இடமாகவே யிருக்குமாதலின் , கேட்டபின்னர் மன 
னம் எவ்வாறு சம்பவிக்குமெனில் , அவ்வாறன்று . வேறென்னை 
யோவெனில் , ஆசிரியனுடைய சொல்லில் நம்பிக்கை யிருக்கு 
மாயின் கேட்பவனுக்குக் கேட்ட பொருளில் மனனம் நிச்சய 
மாயுண்டாகு மென்க . 


ஆயின் , கேட்பதற்கும் மனனஞ்செய்வதற்கும் வேறுபா 
டெவ்வாறெனில் , அவ்விரண்டற்கும் ஒரு பொருளே விடயமாக 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் 


கங . 


யிருந்தபோதிலும் கால வேறுபாட்டால் புருடனுடைய புத்தி 
விருத்திக்கு வேறு பாடுண்டாகு மென்க இந்த முறையினால் 
அனுமானமானது சத்தப்பிரமாணத்திற்குப் பின்னுண்டாவது 
பற்றிச் சத்தப்பிரமாணத்தைத் தழுவி உண்டாகிற தென்பது 
நிச்சயஞ் செய்யப்பட்டது . 


, 


இனி , சத்தப் பிரமாணம் அநுமானப் பிரமாணமென்னும் 
ரண்டு பிரமாணங்களால் சித்தித்தபொருள் 

காட்சிப்பட் 
டாலன்றி ஒரு பொழுதும் சாதகனுக்கு அமைதி சம்பவியாது . 
எதனாலெனின் , பரோக்ஷ ஞானமானது ( பிரத்தியக்ஷமற்றஞான 
மானது ) 

து ) இச்சிக்கப்பட்ட பொருளை அடைதற்குக் காரணமாகா 
மையாலென்க . ஆகையால் கேட்டுச் சிந்திக்கப்பட்ட பொருளி 
னுடைய அபரோக்ஷஞானம் ( காட்சியறிவு ) உண்டாகும் பொரு . 
ட்டு நீர்ப்பிரவாகம் போல் அடுத்தடுத்துத் தொடர்ச்சியாய் நிக 
ழும் சிந்தனை ரூபமான தியானம் உண்டாகின்றது . 

எதனாலெ 
னின் , அவ்வித சிந்தனையின்றிப் பொருளின் சம்பந்தம் உண்ட 
காதாகையா லென்க . வ்வாறு தியானத்தின் மிகுதியால் 
அடையப்பட்ட பொருளின் காட்சியே பிரத்தியக்ஷ மென்று 
கூறப்படுகின்றது . அந்தப் பிரத்தியக்ஷப் பிரமாணமும் முன்னர்க் 
கூறப்பட்ட சத்தப்பிரமாணம் அனுமானப் பிரமாணமென்னும் 
இரண்டற்குப் பின்னுண்டாகின்றமையால் சத்தப் பிரமாணத் 
தைத் தொடர்ந்து நிகழ்கிறதென்பது விளக்கமாயிற்று .. 

இனி , இம்மூன்று பிரமாணங்களுக்கும் - பொது விலக்க - 
ணம் சிறப்பிலக்கணங்களென்னும் இரண்டிலக்கணங்களும் காட்ட 


ப்படுகின்றன. 


அவ்விரண்டனுள் , எல்லா அறிபவரிடத்துஞ் 

அறிபவரிடத்துஞ் சமவாய 
சம்பந்தத்திலிருப்பதாயும் பொருள்களை யறிவதாயுமுள்ள அறி 
வே பிரமாணத்தின் பொதுவிலக்கண மாகும் . அந்த இலக்கணம் 
தீக்ஷையினால் பாசங்கள் நீங்கப்பெற்ற ஆன்மசிற் சத்தியில் நிகழ் 

+ பிரமாண இலக்கணம் பொது . ஒவ்வொன்றின் தனியிலக்கணம் 
சிறப்பு : 


கசு 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


கின்றது . பாசச்சேர்க்கையுடைய பசுசைதன்னியத்தில் நிகழ் 
கிறதில்லை . எதனாலெனின் , பசுசைதன்னியமானது மாயையிலி 
ருந்து தோன்றிய கலை முதலியவற்றால் விளக்கஞ் செய்யப்பெற் 
றிருத்தலின் முற்றும் மயக்கரூபமாயிருக்கு மாதலாலென்க . உண் 
மையான பொருளின் தோற்றத்துக்குக் கூறப்பட்ட உண்மைய 
றிவுத்தன்மையானது சந்தேகத்தோற்றம் விபரீதத்தோற்றம் 
களில் உண்டாகிறதில்லை . ஆகவே , உண்மை யறிவுக்குப் பற்றுக் 
கோடாயிருப்பது ஆன்மா . உண்மையறிவிற்கு விடயமாயிருப் 
பது பொருள் . இந்த முறையில் நம்மால் கூறப்பட்ட பிரமாண 
இலக்கணம் சுத்தான் மசைதன்னியத்தில் நிகழ்கிறபடியால் அந் 
தச் சுத்தான்ம சைதன்னியத்திற்கே பிரமாணத்தன்மை உண் 
டென்பது கண்டு கொள்க . ( சைதன்னியம் - அறிவு .) 


அவ்வாறாயின் , பசு சைதன்னியத்திற்கும் சிற்சில ஆகமங் 
களில் பிரமாணத்தன்மை உண்டென்பது கூறப்பட்டிருக்கின்றதே 
யெனில் , அஃதுண்மையே . சிவாகமங்களென்னுஞ் சித்தாந்த 
சாத்திரம் எல்லாப் பொருள்களையும் அறிவிப்பது ஆதலால் நியாய 
சாத்திரத்தை அனுசரித்து லௌகிகப் பிரமாணமாக அவ்வாறு 
கூறப்பட்டதென்றறிந்துகொள்க . 


ஆயின் , இங்கே கூறப்பட்ட இந்த இலக்கணத்தால் பொருள் 
களை அறியும் பிரமிதியான * அறிவே பிரமாணமெனக் கூறப்பட்ட 
தாகின்றதேயெனில் , அவ்வாறன்று . “ சத்தியைத்தவிர காணம் 
வேறில்லை என்னும் ஆகமத்தால் அறியத்தகுந்த பொருள்களி 
லும் செய்யத்தகுந்த பொருள்களிலும் சத்தியே ஆன்மாவிற்கு 
நெருங்கின சாதனமாக நிச்சயிக்கப்படுகிறது . ஆயின் , கருத்தா 
விற்கும் சாதனத்துக்கும்பயன் ஏதேனும் கூற வேண்டியது இன்றி 
யமையாதது . அப்பயன் எதுவெனில் , கூறுகிறோம் . பாசம்வித்து 
( பிறபொருளையறியும் அறிவு ) ரூபமான அந்தச் சத்தியானது சுவ 
சம்வித்து 

( தன்னையறியும் அறிவு ) ரூபமான கருத்தாவி 


* பயன் கரணமாகின்றதே யென்பது . 


. 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் , 


கடு 


i 


கை . 


னிடத்தில் தாதான்மியமாயிருக்கிறதென்பது மகான்களின் கொள் 

பரசம்வித்தாயிருக்குந்தன்மையாவது விடயங்களில் எதிர் 
முகமாய் நின்று அந்த விடயங்களை ஆன்மாவிற்கு விளங்கும்படி 
செய்தல் . ( அதாவது பொருள்களைப்பற்றி நிகழும் அறிவு என்ற 
படியாம் . ) இந்த அறிவை ஆன்மாவினுடைய சத்தியைவிட வேறு 
பொருளாகக்கூறுமிடத்து அது கருத்தாவினது 

தருமமாகா 
தென்க . இந்தச் சத்தியானது வியாபகமாகையால் , பொருளி 
னிடத்தும் கருத்தாவினிடத்தும் நிகழுமுறையில் இரண்டுவிதமாக 
விளங்குகின்றது . ஆகவே அவற்றுள் , பொருளினிடத்து விளங் 
குஞ் சத்தியே கரணத்தன்மையை யடைகின்றது . கருத்தாவினி 
டத்துத்தாதான்மியமாய்ப் பொருளின் அறிவைத்தொடர்ந்து 
இதனை அறிகின்றேனென நிகழுஞ் சத்தியே பயனாகும் . ( அஃதா 
வது பொருள்களை அறியுங்கால் அவ்வறிவுகரணமும் , அந்தப் 
பொருள்களின் அறிவு தன்னிடத்து நிகழுங்கால் அவ்வறிவு 
பயனுமாம் என்றவாறாம் .) ஆதலின் ஒரு சத்திக்கே விடயபேதம் 
பற்றிக் கரணமாயிருக்குந் தன்மையும் பயனாயிருக்குந் தன்மையும் 
உளவாதல்பற்றிக் குற்றமில்லையென்க. 


அவ் வாறாயின் , ஆன்மாவும் சத்தியினுடைய சமவாய சம்பந் 
தத்துடன் கூடியிருத்தலால் , சத்திக்குக் காரணமாயிருக்குந்தன் 
மையும் பயனாயிருக்குந் தன்மையும் இருப்பதுபோல , ஆன்மாவிற் 
கும் அநேகத்தன்மை நிகழுமேயெனில் , நிகழாது . எதனாலெ 
னின் , ஆன்மாவானது தன்னிடத்திலேயே நிலைத்திருத்தலால் , 
விடயத்திற்கு எதிர்முகமாகி அந்த விடயத்தை விளக்கஞ்செய்யா 
மையாலென்க . ( இதன்கருத்தாவது , சத்திக்கு வியாபாரபேதமே 
யன்றி ஆன்மாவிற்கு வியாபார பேதமில்லை . ஆதலால் வியாபார 
பேதத்தால் சத்தி பலதிறப்படுதல் போல ஆன்மா பல திறப்படு 
தலில்லை யென்று கூறியவாறாம் . ) 


இவ்வாறன்றி , பிரமாணத்துக்குப் பயனாபிருக்குந் தன்மை 
விடயங்களின் வியாபாரங்களுக்கே உண்டென்று 

கூறுதலும் 


ககூ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


ஒன்று ; அசேதனப் பொருள்களுக்குச் சேதனப்பொருளால் ஏவத் 
தகுந்தன்மை இன்றியமையாதிருத்தலாலென்க . 


அவ்வாறாயின் , சைதன்னியமானது ஞானக்கிரியா ரூபமா 
யிருக்கிறது என்னும் மிருகேந்திர சுருதியால் ஞானக்கிரியா ரூப 
மான சத்திக்குக் கிரியாம்சத்தில் கரணத்தன்மை உண்டென்பது 
பொருந்தும் . ஞானாம்சத்தில் எவ்வாறு பொருந்துமெனில் , கூறு 
கிறோம் . விடயத் தோற்றத்தைத் தடுக்கும் தடையின் நாச 

பாசத்தால் 
நிகழக்கூடிய விடய அறிவின் 

றிவின் வியாபாரத்திற்கு அனுகூலமான 
தகுதியின் விசேடத்தைச் செய்தலே பயன் என்று சொல்லு 
கிறோம் . ( அஃதாவது , தடையை நீக்குதல் கிரியாம்சத்தாலும் 
விடயத்தோற்றம் ஞானாம் சத்தாலும் நிகழ்தலின் , இரண்டம்சங் 
களுங் கரணமெனவே பட்டு நீக்குதலும் அறிதலும் பயன் என்ற 
வாறாம் ) 


இனி , பிரமைக்குக் கரணம் பிரமாணம் என பிரமாண இலக் 
கணங்கூறுவதில் குற்றமென்னையெனில் , நிருவாண தீக்கை பெற் 
றுச் சித்தாந்த சாத்திரம் பயிலும் சாதகனுடைய அறிவிற்கு ஏது 
சப்தம் முதலியன கரணமாயிருத்தலின் பிரமாணத்திற்குக் கூறிய 
இலக்கணத்திற்கு அந்த ஏது முதலியவற்றில் அதிவியாத்திக்குற் 
றம் நிகழும் . ஆதலால் சுத்தான் மாவினிடத்துச் சமவாயசம்பந் 
தத்திலிருக்கும் சிற் சத்தியே பிரமாணமென்பது சித்தித்தது . 


இவ்விதமான பிரமாணம் , காட்சி அனுமானம் சப்தம் என் 
னும் வேறுபாட்டால் மூன்று வகைப்படுகின்றது . அம்மூன்ற 
னுள் , காட்சியாவது வேறொன்றையும் விரும்பாது எல்லாப் 
பொருள்களையும் விளக்கஞ்செய்வது . அது முத்தான்மாவினு 
டைய அறிவாகும் . அந்த முத்தான்மாவினுடைய அறிவானது 


* பிரமை - உண்மையறிவு . கரணம் - சாதனம் . 
t அதிவியாத்தி - ஒன்றற்தக்கூறிய இலக்கணம் மற்றொன்றிலும் 
இருப்பது . 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


கஎ 


பண் 


சிவசத்தியால் மலசத்தியின் தடைமுற்றும் நாசஞ்செய்யப்பட்ட 
மையால் மேலுங் கீழுமுள்ள எல்லாப்பொருள்களையும் அறிவதில் 
கலை முதலிய பிற பொருள்களின் துணைகள் ஒன்றையும் விரும்பு 
கிறதில்லை . எதனாலெனின் , கலை முதலியன மோகத்தை உண்டு 

ணுவனவாகையால் அறிவினுடைய ஏகதேச பாகத்தை 
விளக்கஞ்செய்வதில் மாத்திரம் சாமர்த்தியம் உடையனவாக 
இருக்கிறபடியாலென்க . 

அவ்வாறாயின் , - நாதமுதலியவற்றை விரும்பும் அபரமுத்த 
னுடைய அறிவில் இங்கே கூறப்பட்ட காட்சி இலக்கண மின்மை 
யால் இலக்கியத்தின் ஏகதேசத்தில் இலக்கண மின்மை என்னும் 
அவ்வியாத்திக்குற்றம் நிகழ்கிறதேயெனில் , நிகழாது . எதனா 
லெனில் , பசுக்களுக்கு அனுக்கிரகஞ்செய்வதின் பொருட்டு அபா 
முத்தனிடத்துக் கலை முதலிய பொருள்களின் ஒடுக்கத்திற்குப் 
பின்னர்த் தொடரும் நாத முதலிய துணை பந்தமாகாது ஆதலா 


லென்க . 


UTF 


அவ்வாறாயினும் , அசுத்தமாலய போலச் சுத்தமாயையும் 
பாசமென்று ஆகமங்கள் கூறுகின்றன . கூறவே , அந்தச் சுத்த 
மாயையின் காரியமான நாதத்திற்குப் பந்தத்தன்மை 

இல்லை 
யென்றல் எவ்வாறு கூடுமெனின் , அஃதுண்மையே . சகலவர்க் 
கத்து ஆன்மாவிற்குச் சம்சார நிலையில் அசுத்தமாயா காரியங் 
களைப் பிரேரகஞ்செய்யுஞ் 

சுத்தமாயை உபசாரமாகப் 
மென் 

று கூறப்பட்டது . எதுபோலுமெனின் , பரமசிவனுடைய 
சிற்சத்தியான திரோதான சத்தியை உபசாரமாகப் பாசமென்று 
கூறுவது போலு மென்க . ஆயினும் , தீக்ஷிதனான ஆன்மாவினறி 
வில் முத்திநிலையில் அசுத்தமாயை ஒடுங்கியிருக்கின் றமையால் 
சுத்தபோகத்தைக் கொடுக்கும் பகவதியான சுத்தமாயைக்குப் 
பந்தத்தைச் செய்யுந்தன்மை உண்டென்பதற்கு இடமில்லை . 
அவ்வாறாயின் மலநீக்கமுடைமையால் பிரத்தியக்ஷமாகச் சித் 
தித்த முத்தான்மாவினுடைய அறிவிற்குச் சுத்தமாயையின் காரி 

நாதத்தைத் துணையாகக்கருதுவது எதற்காகவெனில் , 
கூறுகிறோம் . 

* நாதமுதலியன - சுத்தமாயாகாரியமாகிய சிவதத்துவங்கள் . 


யமான 


* 


கஅ 


சைவ சித்தாந்த பரிபாஷை , 


பிரத்தியக்ஷப் பிரமாணம் சவிகற்பம் நிருவிகற்பமென் 
இருவகைப்படும் . அவ்விரண்டனுள் , நிருவிகற்பப்பிரத்தி 
யக்ஷமாவது , உண்மையான சுத்தப் பொருளை 

பாருளை விளக்கஞ் 
செய்வது . அஃது யாதெனில் , பாமுத்தனுடைய அறிவேயாம் . 
அந்தப் பாமுத்தனுடைய அறிவோ , நிரதிகாா தீக்ஷையினால் 
சகல உலக வியவகாரங்களும் நீக்கப்பட்டிருத்தலால் , பெயர் ஜாதி 
முதலியவற்றின் சேர்க்கை ரூபமான விகற்பக்கூட்டத்தை விட்டு 
எல்லாப்பொருள்களையுந் தன து சொரூபமாகவே விளங்கச்செய் 
கிறது . எதனாலெனின் , இயல்பாகவே சித்தித்துள்ள சொரூப 
விளக்கமுடைய அந்தப்பரமுத்தனுடைய அறிவில் கற்பிதமான 
பெயர் முதலியவற்றின் சேர்க்கைக்குரிய தோற்றம் நிகழா 
தாகையா லென்க , 


- சவிகற்பப் பிரத்தியக்ஷமாவது , விசேடணத்துடன் 

ணத்துடன் கூடிய 
பொருளைத் தோற்றுவிக்கும் அறிவு . அது யாதெனில் , அபாமுத் 
தனுடைய அறிவாகும் . அந்த அறிவானது சாதிாச தீக்ஷை 
யால் சித்திக்கப்பட்ட நிர்மலத் தன்மையுடையதாயிருத்தலின் , 
நம்மால் இந்தப்பசு அனுக்கிரகஞ்செய்யத்தகுந்தது என்னும் விய 
வகாரத்தை மேற்கொண்டு பசுத்தன்மையைச் செய்யும் மலத் 
தின் பரிபாகத்திற்குத் தக்கவாறு நிகழும் தீக்ஷையின் வேறுபாட் 
டிற் கேற்பச் சேர்க்கத்தகுந்த இடவேறுபாடு முதலியவையாயும் 
பெயர் சாதிமுதலிய பிரதானங்களையுடையன வாயுமிருக்கும் 
அநேக விகற்பங்களை விடயங்களாகவுடையது. 

எதனாலெனின் , 
காரியமானது அதிகாரத்தை அங்கமாக உடையதாதலா 
லென்க . 


உலக 


சவிகற்ப ஞானமானது நாதமுதலியவற்றின் சேர்க்கையின் 
றிச் சித்திக்காது . நாதமானது இந்தச்சொல்லுக்கு இதுதான் 
பொருள் என்னும் அறிவை மாத்திரம் உண்டுபண்ணுமேயன்றி 
சவிகற்ப ஞானத்திற்குச் சாதனமென்பது எவ்வாறு கூடுமெனில் , 
இந்தச் சொல்லிற்கு இது பொருளென்னும் அறிவிற்கு விஷய 
மான பொருளிற்றான் சாதிமுதலிய விகற்பங்களின் அறிவு நிகழு 
மாகையால் கூடுமென்க . 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


ககூ 


அவ்வாறாயின் நாதத்தைத் துணையாகக் கொண்டிருக்குந் 
தன்மை சவிகற்பஞானத்தன்மையென்று கூறப்பட்டதாயிற்று . 
இந்த இலக்கணமானது , சத்தப்பிரமாண 

* அனுமான 
னப்பிர 
மாணங்களிடத்தும் சமமாயிருக்கின்றமையால் அவற்றினின்றும் 
பிரத்தியக்ஷப் பிரமாணத்திற்கு விசேட மென்னையெனில் , கூறு 
கிறோம் . 


i 


நாத மென்பது பரநாதம் அபரநாதமென இருவகைப்படும் . 

பண்டனுள் , பரநாதமானது பொதுவாயுள்ளது ; புவன சம் 
பந்தமான தத்துவங்களுக்குப் பற்றுக்கோடாயிருப்பது . அபா 
நாதமானது சிறப்பாயுள்ளது ; புரியட்டகதேகத்திற்குப் பற்றுக் 
கோடாயிருப்பது . முதலாவதான பரநாதம் வியாபகமானபடி 
யால் பிரத்தியக்ஷப் பிரமாணத்திற்குத் துணையாயுள்ளது . இரண் 
டாவதான அபரநாதம் அளவுக்குட்பட்டிருத்தலால் சப்தானு 
மானங்களுக்குத் துணையாயுள்ளது . 


அவ்வாறாயின் , அபரமுத்தனுக்குப் புரியட்டகதேகமின்மை 
யால் அவனுடைய அறிவு , புத்திவிருத்தியின் சேர்க்கை யற்றி 
ருத்தலால் அந்த அறிவிற்கு இங்கே கூறப்பட்ட விகற்பஞானம் 
எவ்வா றுண்டாகுமெனில் , அங்ஙனமன்று . தீக்ஷைக்குப்பின் 
அசுத்தமாயாகாரியங்கள் இல்லையாயினும் சுத்தமாயா காரியங் 
களாகிய விரும்பப்பட்ட எல்லாத்தத்துவங்களும் உண்டென்று 
கேட்கப்படுகிறபடியால் அபரமுத்தனுக்கும் புரியட்டகதேக 
முண்டென்க. 


இவ்வாறு பரமசிவசத்தியின் சகாயத்தால் 

மோகத்தைச் 
செய்யும் கலை முதலிய தத்துவங்களைத் துணையாகக்கொள்ளாத 
தாயும் , பசிப்பொருளை விடயமாகக்கொண்ட தாயுமுள்ள ஞான 
மேபிரத்தியக்ஷப்பிரமாணமென்று அதனிலக்கணஞ் சாதிக்கப்பட் 
டது . பெரியோர்களும் “ ஆன்மாவானவன் ஆவரணம் ( மறைப்பு ) 
நீங்கப்பெற்றவனாய் சிவசூரியனுடைய சத்திரூபமான கிரணங் 
களால் உபகாரஞ்செய்யப்பெற்று ஞானக்கண்ணால் சத்தியுடன் 
+ அனுமான மென்றது இவ்விடத்துப் பிறர் பொருட்டனுமானத்தை . 


1 


20 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 
கூடச் சிவனைப்பார்க்கின்றான் என்று கூறியிருக்கின்றமை 
காண்க . 


இனி அனுமானப்பிரமாணம் யாதெனில் , கூறுகிறோம் . சித் 
தாந்த சாத்திரங்களால் கேட்கப்பட்ட பொருள்களை அந்தச் சித் 
நாந்த சாத்திரங்களில் கூறப்பட்ட ஏதுக்களைக்கொண்டு நன்றாய் 
ஆராய்தல் அனுமானமாகும் . அது சித்தாந்த சாத்திரத்தை 
முறையாகக் கேட்ட சாதகனுடைய அறிவேயாகும் . ஆராயும் 
முறைவருமாறு: 

சிவாகமங்களுள் பதார்த்தங்கள் எனப்படுவனவற்றுள் , 
பதிபசுபாசங்களென்று முறையாக மூன்று பதார்த்தங்கள் முக்கி 
யமாகக் கூறப்படும் . அம்மூன்றனுள் , பதியாவது பரமசிவன் . 
பசுக்களாவன ஆன்மாக்கள் . பாசங்களாவன ஆணவம் , திரோ 
தானசத்தி , கன்மம் , அசுத்தமாயை , சுத்தமாயை என்னும் 
ஐந்து பொருள்கள் . இவ்வாறு கூறும் 

வ்வாறு கூறும் தத்துவப் பிரகாசிகை 
முதலிய நூல்களிலுள்ள வாக்கியங்களை சாதகனானவன் முறை 
யாக ஆசிரியன் முகமாகக் கற்றுச் சிறிது காலத்தில் சிரவண பரி 
யாகம் நிகழ்ந்து கற்ற அவ்வாக்கியங்களின் பொருளின் நிச்சயம் 
அவனுக்கு உண்டாகும் . உண்டாகவே , அப்பொருள்களின் 
அனுபவம் சித்திப்பதற்கு , யுத்திகளை அறிவிக்கும் வேறுவாக்கி 
யங்களையும் , தேகமுதலிய பொருள்கள் காரியத்தன்மையுடை 
யன ; இந்தக்காரியத்திற்கு உத்தமனான கருத்தாவை அனுமானத் 
தினால் நிச்சயிக்கின்றோ மென்னும் பொருள் கொண்ட வாக்கி 

வாக்கியங் 
களையும் , பூமிமுதலியன காரியமென்றும் அதற்குக்கருத்தா பரம 
சிவனென்றும் இந்தக்காரியத்தால் நித்திய திருத்தனான கருத்தா 
வுக்கு உபயோகமில்லை ; இந்தக்காரியங்கள் சடப்பொருளாத 
லால் அது தன் பொருட்டும் உபயோகமில்லை ; கருத்தா கௌரவ 
குணமுடையவராதலால் உபயோகமற்ற காரியங்களைச் செய்ய 
மாட்டார் ; இவ்வாறு கருத்தாவுக்கும் காரியப் பொருளுக்கும் . 
அப்பொருளாலாகிய உபயோகம் இல்லையென்பது பெறப்படவே 
பாரிசேடப்பிரமாணத்தால் வேறொரு அறிவுடைப்பொருளுக்கு 

* தத்துவப்பிரகாசிகை டூ - வது சுலோகம் . 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


உக 


பயோகமென்று சொல்லல் வேண்டும் ; அப்பொருளே க்ஷேத் 
ரக்ஞனென்றும் ஆன்மாவென்றும் கூறப்படும் என்னும் பொருள் 
கொண்ட மிருகேந்திராகம வாக்கியங்களையும் , உலகதர்மமான 
யாதொரு காரியத்தன்மை யென்னும் ஏதுவால் உலகத்திற்குக் 
கருத்தா அனுமானத்தால் நிச்சயிக்கப்படுகிறாரோ அந்தக்காரியத் 
தன்மை என்னும் ஏதுவினாலேயே உலகத்திற்கு முதற்காரணமாக 
மாயையும் உண்டென்று அனுமானஞ்செய்கிறோம் ; நூல் முத 
லிய முதற்காரணமின்றி ஆடை முதலிய காரியந்தோன்றாதாகை 
யால் என்னும் பொருள்கொண்ட மிருகேந்திர வாக்கியங்களையும் , 
அந்தக்குருவினிடமே அறிந்து , அவ்வாக்கியங்களாலறியப்பட்ட 
ஏதுக்களால் பக்கமான உலகத்தைச் சார்ந்திருக்கும் மூன்று பொ 
ருள்களையே நிச்சயிப்பதற்கு ஆராய்ச்சி செய்கின்றான் . 


உபதேச மாத்திரத்தால் கேட்டு நிச்சயிக்கப்பட்ட பொருளை 
ஆராய்ச்சி செய்யாவிடில் உபதேசிக்கப்பட்ட அப்பொருள் அனு 
பவத்திற்கு விஷயமாகாது . ஆகையால் ஆராய்ச்சியின்றி அனு 
பவம் அமையாதாகும் , 


கருத்தா , போகத்தை அனுபவிப்பது , ( போக்தா ) முதற்கார 
ணம், என்னும் மூன்று பொருள்களையும் சாதிக்கும் அனுமானம் 
மூன்றினும் உலகமேபக்கமாகும் . காரியத்தன்மை ஏதுவாகும் . 
கருத்தாவுடன் கூடியிருக்குந்தன்மை போக்தாவுடன் கூடியிருக் 
குந் தன்மை முதற்காரணத்துடன் கூடியிருக்குந்தன்மை என்னும் 
இம்மூன்றும் துணியப்படும் பொருளாகும் . ( ஆகவே , உலகம் 
கருத்தாவுடன் கூடியது ; காரியப்பொருளாகையால் , கடம் 
போலுமெனவும் , உலகம் போக்தாவுடன் கூடியது ; 

காரியப் 
பொருளாகையால் , கடம் போலுமெனவும் , உலகம் முதற்கார 
ணத்துடன் கூடியது ; காரியப்பொருளாகையால் ; கடம் போலு 
மெனவும் , இவ்வாறு மூன்று வகையாக அனுமானங்கள் பிறந்த 
வாறு கண்டு கொள்க .) 


பக்கத்தன்மையாவது காட்சிக்குப் புலப்படாத துணிபொ 
ருள் ரூபமான தருமத்தை உடைத்தாயிருக்குந் தன்மை . இத்தன் 


உஉ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


எரியத் 


மை முன்னர்க்கூறப்பட்ட பக்கமான உலகத்தில் இருக்கின்றமை 
காண்க. 

எவ்வாறெனின் . உலகத்தைப் பற்றுக்கோடாகக் 
கொண்டுள்ளனவாய்க் கூறப்பட்ட துணிபொருள்களான 
கருத்தா , போக்தா , முதற்காரணமென்னுமிவை ஆராய்ச்சி செய் 
யுங்காலத்து உலகமாகிய பக்கத்தில் காட்சிக்குப் புலனாகாதவாறு 
காண்க . 

ஏதுத்தன்மையாவது , பக்கதருமத்தன்மை முதலியவற்றோடு 
கூடியிருக்குந்தன்மை . ( பக்கதருமத்தன்மையாவது பக்கத்திலி 
ருக்குந் தன்மை . அஃதாவது மலையாகிய பக்கத்தில் இருக்குந் 
தன்மையுடையது புகையாகிய ஏதுப்போலுமென்கக .) 
தன்மை என்னும் ஏதுவானது பக்கமான உலகத்திலிருத்தலால் 
நம்மால் கூறப்பட்ட இலக்கணம் பொருத்தமாகும் . 

துணிபொருட்டன்மையாவது , ஏதுவோடு உடனிகழ்ச்சி 
யால் அறியப்படுந் தன்மை . இது கருத்தாவுடன் கூடியிருக் 
கின்றது என்பது முதலிய மூன்று துணிபொருள்களிலுமிருக்கி 

எவ்வாறெனில் , எது காரியப்பொருளோ அது கருத் 
தாவையுடையது என்னும் உடனிகழ்ச்சி ரூபமான இயல்பாகவே 
சித்தித்துள்ள சேர்க்கையையுடைய காரியத்தன்மை என்னும் 
ஏதுவால் அனுமானஞ் செய்யத் தகுந்ததாயிருக்குமாற்றால் என்க . 
( போக்தா , முதற்காரணமென்னுந் துணி பொருளிரண்டற்கும் 
இவ்வாறே கொள்க .) 


உதாரணமானது 


அவ்வாறாயின் , எல்லா அனுமானங்களிலும் ஏதுவுக்குந் துணி 
பொருளுக்கும் உள்ள உடனிகழ்ச்சியறிவு சாதகமாயிருக்கின்றது . 
( அஃதாவது , ஓரிடத்தில் ஏதுவுக்குந் துணிபொருளுக்கும் சேர்க் 
கையறிவு சாதகமென்பதாம் .) அந்த அறிவு உதாரணத்தை எதிர் 
பார்த்தேயிருக்கின்றது . அவ்வித 

இங்கே 
கூறப்பட்ட மூன்றனுமானங்களிலுமில்லை . கடமுதலியன உதா 
ரணமாகாதோ எனில் , 
எனில் , ஆகாது . 

எதனாலெனின் , பக்கமாகக் 
கூறப்பட்ட உலகின்கண் கட முதலியன அடங்கியிருத்தலால் 

ஆகையால் காரியத்தன்மை என்னும் ஏதுவைக்கொண்டு . 
அனுமானம் எவ்வாறு நிகழுமெனில் , சமாதானங் கூறுகிறோம் . 


என்க . 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


உங .. 


உலகமானது , உலக சித்தமான பிரமாணத்திற்கு விடயமா 
யிருக்கும் உலகமென்றும் , ஆகம சித்தமான பிரமாணத்திற்கு 
விடயமாயிருக்கும் உலகமென்றும் இருவகைப்படும் . * அவற்றுள் 
முதலாவதான உலக சித்தப்பிரமாணத்தால் அறியப்படும் உலகம் 
உதாரணமாகும் . இர 

ரண்டாவதான ஆகம சித்தப்பிரமாணத்தால் 
அறியப்படும் உலகம் பக்கமாகும் . ஆகவே உதாரணமில்லை என் 
னும் குற்றமின்மை காண்க . 

அவ்வாறாயின் உலக சித்தப் பிரமாணத்தாலறியப்படும் 
பொருள் ஆகம சித்தமான பிரமாணத்தால் நீக்கப்படுகின்றமை 
யால் 1 அந்த உலகப் பிரமாணத்தாலறியப்படும் பொருள் எவ் 
வாறு உதாரணமாகுமெனில் , பொய்ப்பொருள் ரூபமான உதா 
ரணத்தாலும் மெய்ப்பொருள் சித்திக்கலாம் . எதுபோலுமெனின் , 
இவள் மிக அழகுடையவள் ; சொப்பனத்தில் காணப்பட்ட அழ 
குடைய சுந்தரியைப்போலும் என்ற விடத்து , பொய்ப்பொரு 
ளுக்கும் உதாரணத்தன்மை யுண்டென்பது காணப்படுதல் போலு 
மென்க . 

ஏதுவிற்கும் சாத்தியத்திற்கும் ஓரிடத்தில் இருப்பு என்னும் 
உடன்பாட்டு உடனிகழ்ச்சியைக் காட்டுதற்காகப் பக்கத்தின் ஏக 
தேச பாகத்துக்குச் சபக்கத்தன்மையைச் சாதிக்க முயன்று சிர 
மப்படுவதைவிட இவ்வனுமானத்தில் உலகத் துளடங்காது 
வேறானவையாயும் நித்தியமாயுமிருக்கும் மாயை ஆன்மா மகேசு 
ரன் என்னும் மூன்றனுள் ஒரு பொருளைச் சாதிக்குங்கால் மற் 
றொரு பொருளை 0 எதிர் மறைத் திருட்டாந்தமாகக் கூறுதல் 


* உலகப் பிரமாணத்தாலறியப்படும் உலகம் , கடம் முதலியன . ஆக 
மப் பிரமாணத்தாலறியப்படும் உலகம் , உடலும் நில முதலியன 

னவும் . 
+ உலகப்பிரமாணத்தால் நித்தமென அறியப்படும் பொருள்கள் 
மப் பிரமாண ததால் அநித்தமென நீக்கப்படுகின்றமை காண் 5 . 

O உலகம் கருத்தாவுடன் கூடியது ; காரியப் பொருளாகையால் ; எது 
கருத்தாவுடன் கூடாததோ அது காரியப்பொருளாதலில்லை ; மாயைபோலு 
மனவும் , உலகம் போக்தாவுடன் கூடியது ; காரியப் பொருளாகையால் ; 
எது போக்தாவுடன் கூடாததோ அது காரியப் பொருளாதலில்லை ; சிவன் 
போலுமெனவும் , உலகம் முதற்காரணத் துடன் கூடியது ; காரியப் பொரு 
ளாகையால் ; எது முதற்காரணத்துடன் கூடாததோஅது காரியப் பொரு . 
காதலுமில்லை , ஆன்மாப் போலு மெனவும் , இவ்வாறு மூன்றனுமானங் 
களிலும் எதிர் மறை உதாரணங் கூறிக்கண்டு கொள்க . 


5 


உச 


சைவ சித்தாந்த பரிபாஷ்ை . 


என 


வேறு 


மாயை 


பொருத்தமாகும் . ஆகையால் இந்த அனுமானங்கள் எதிர்மறை 
உட நிகழ்ச்சி உடையனவாகவே ஆகுமெனில் , அஃதுண்மை 
தான் . ஆயினும் , கருத்தாவுடைமை போக்தாவுடைமை முதற் 
காரண முடைமை என்னும் இவற்றைப் பிரித்து , உலகம் கருத் 
தாவையுடையது ; காரியப்பொருளாகையால் , உலகம் போக்தா 
வை யுடையது ; காரியப்பொருளாகையால் ; உலகம் முதற்கார 
ணத்தையுடையது ; காரியப்பொருளாகையால் 
வேறாகச் சாதிக்கும் அனுமானத்தில் ஈசுவரன் ஆன்மா 
என்னுமிவற்றை ஒவ்வொன்றாகச் சாதிக்குங்கால் ஒவ்வொன்றும் 
எதிர்மறை உதாரணமாகும் . 

மாகும் . மூன்றையுஞ் சேர்த்துச் சாதிக்கும் 
ஒரே அனுமானத்தில் இவற்றை எதிர்மறை உதாரணமாகக் கூற 
முடியாது . 

எவ்வாறெனில் , உலகம் கருத்தா போக்தா முதற் 
காரணம் என்னும் மூன்றையும் உடையது ; காரியப்பொருளாகை 
யால் என்னும் அனுமானத்தில் , எது காரியப்பொருளே 
கருத்தா முதலிய மூன்றுடன் கூடியது ; கடம் முதலியனபோல 
என்னும் உடன்பாட்டு உடநிகழ்ச்சியை ஒத்துக்கொள்ளாவிடில் 
கூறப்பட்ட காரியத்தன்மை என்னும் ஏதுவானது உதாரணமற்ற 
தாகும் . இவ்வாறன்றி எது கருத்தா முதலியவற்றுடன் கூடா 
ததோ அது காரியத்தன்மையுடன் கூடாதது . இதுபோலும் என 
எதிர்மறை உடநிகழ்ச்சியாக எடுத்துக்காட்டுதற்குத் துணி பொரு 
ளாகச் சித்திக்கப்பட்ட ஈசன் ஆன்மா மாயை என்னுமிவை உதா 
ரணங்களாகாவாம் . ஆகையால் மூன்றுஞ் சேர்ந்த ஒரே அனுமா 

த்தில் காரியத்தன்மை என்னும் ஏதுவானது உடன்பாட்டு உட 
நிகழ்ச்சி மாத்திரம் உடையதாயிருக்கின்றமையால் கேவ்லான் 
னுவயியாகும் . 

இனி , மூன்று துணிபொருள்களையும் வேறு வேறாகப் பிரித் 
துச் செய்யும் அனுமானத்தில் உடன்பாடு எதிர்மறை என்னும் 

ரண்டினாலும் உதாரணங் கூறப்படும் . அவை வருமாறு : -- 
உலகம் கருத்தாவை யுடையது ; காரியப் பொருளாகையால் ; 


* கேவலான் னுவயி - உடன்பாட்டில் மாத்திரம் உடநிகழ்ச்சியுடை 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


உடு 


எது காரியப்பொருளோ அது கருத்தானவயுடையது கடம்போ 
லும் ; எது கருத்தாவையுடையதாகாதோ அது காரியத் தன்மை 
யுடையதாகாது . ஆன்மாக்கள் அல்லது மாயைபோலு மெனவும் , 
உலகம் போக்தாவையுடையது ; 

காரியப்பொருளாகையால் ; 
எது காரியப் பொருளோ அது போக்தாவையுடையது கடம்போ 
லும் ; எது போக்தாவையுடையதாகாதோ அது காரியத்தன்மை 
யுடையதாகாது . ஈசுவரன் அல்லது மாயைபோலுமெனவும் , 
உலகம் முதற்காரணத்தையுடையது ; காரியப்பொருளாகையால் ; 
எது காரியப் பொருளோ அது முதற்காரணத்தையுடையது சுவர் 
போலும் ; எது முதற்காரணமற்றதோ அது காரியப்பொருளா 
காதது ஈசுவரன் அல்லது ஆன்மாப்போலுமெனவும் , இவ்வாறு 
இந்த மூன்றனுமானங்களில் மூன்று ஏதுக்களும் உடன்பாட்டு 
உட நிகழ்ச்சியும் எதிர்மறை உடநிகழ்ச்சியும் உடையனவாகை 
யால் அன்னுவய வெதிரேகியாகும் . இந்த மூன்று ஏதுக்களும் 
உலக சம்பந்தமான பிரமாணங்களுக்கு விடயமான 

உலக மென் 
னும் கடத்தைப் பக்கத்துளடக்கி அக்கடத்தை உதாரணமாக 
ஒத்துக்கொள்ளாவிடில் எதிர்மறை உடங்கழ்ச்சி மாத்திரம் உடை 
யனவாயிருத்தல்பற்றி கேவல வெதிரேகியாகும் . 


இவ்வாறு சாதிக்கப்படுபவை போல்வனவும் , வே 
று 

பிரமா 
ணங்களால் மறுக்க முடியாதனவுமாய் உள்ள வேறு வேறு யுத்தி 
களால் அவரவர்கள் அறிவிற்குத் தக்கவாறு பதி பசு பாசமென் 
னும் முப்பொருள்களுளடங்கிய எனைய பொருள்களையும் புத்தி 
மான்கள் ஆராய்ச்சி செய்கின்றனர் . அவற்றுள் சிலவற்றைக் 
கூறுகிறோம் . 


பரமசிவன் சக்தியுடன் கூடினவர் : 

பொருளாயிருக்கின்ற 
மையால் ; இவ்விடத்துப் பொருளாயிருக்கின்றமை என்னும் ஏது 
உடன்பாட்டு உடநிகழ்ச்சி மாத்திரமுடைய கேவலான்னுவயி 
ஆகும் . எதனாலெனில் , எல்லாப் பொருள்களிலும் ஏது சாத்தி 
யங்களிருக்கின்றமையாலென்க. இவ்வாறன்றி எது சத்தியுடன் 
--கூடாததோ அது . பொருளாயில்லாதது என எதிர்மறை உட 
நிகழ்ச்சியாக எடுத்துக் காட்டுதற்கு ஒன்றுங் கிடையாது . 


உக 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


பரமசிவன் அனாதி முத்தன் ; மூன்று காலங்களிலும் சுதந் 
திரனாயிருக்கின்றமையால் ; இந்த ஏது எதிர்மறை உட நிகழ்ச்சி 
மாத்திரம் உடைய கேவல வெதிரேகி ஆகும் . எதனாலெனின் , 
பரமசிவளைத் தவிர வேறான எல்லாப் பொருள்களிலும் ஏது சாத் 
தியமின்மையாலென்க . இந்த அனுமானத்தில் எவன் அனாதி 
முத்தனாகவில்லையோ அவன் மூன்று காலங்களிலும் சுதந்திரத் 
தன்மை உடையவனல்லன் ; ஆன்மாப்போலும் 

ன்மாப்போலும் என்னும் எதிர் 
மறை உதாரண மாத்திரமே அன்றி உடன்பாட்டு உதாரணங் 


. 


கிடையாது . 


பரமசிவன் சத்தி மாத்திரத்தைக் காணமாகவுடையவன் 
சங்கற்ப மாத்திரத்தால் படைத்தல் முதலிய தொழில்களைச் செய் 
கின்றமையால் ; இந்த ஏது உடன்பாட்டு உட 

உடன்பாட்டு உடநிகழ்ச்சியுடனும் 
எதிர்மறை உட நிகழ்ச்சியுடனும் கூடியிருத்தலால் அன்னுவய 
வெதிசேகியாகும் . எவ்வாறெனில் , எவன் சங்கற்ப மாத்திரத் 
தால் தொழிலையுடையவனோ அவன்சத்தி மாத்திரத்தைக் காண 
ராகவுடையவன் ; பரமுத்தன் போலும் என்னும் உடன்பாட்டு 
உதாரணமும் , எவன் சத்தி மாத்திரத்தைக் காணமாகவுடையவ 
னாகானோ அவன் சங்கற்ப மாத்திரத்தால் தொழிலைச் செய்யாத 
னாவன் ; அபா முத்தன் போலும் என்னும் எதிர்மறை உதாரண 
மும் இருக்கின்றமை காண்க .. 


பதியான பரமசிவன் எல்லாமறிந்தவன் ; எல்லாவற்றிற்கும் 
கருத்தாவாயிருத்தலால் ; இந்த ஏதுவும் உடன்பாட்டு உட நிகழ் 
ச்சி எதிர்மறை உட நிகழ்ச்சி என்னும் 

நிகழ்ச்சி என்னும் இரண்டு முடைமையால் 
அன்னுவய வெதிரேகி ஆகும் . எவ்வாறெனில் , எவன் எல்லாவற் 
றிற்கும் கருத்தாவோ அவன் எல்லாமறிந்தவன் ; முத்தான் மாப் 
போலும் என்னும் உடன்பாட்டு உதாரணமும் , எவன் எல்லாம் 
அறிபவனாகவில்லையோ அவன் எல்லாவற்றிற்கும் கருத்தாவாத 
லில்லை ; பெத்தான்மாப் போலும் என்னும் எதிர்மறை உதாரண 
மும் இருக்கின்றமை காண்க . 

உலகத்தைப் படைக்கும் பரமசிவன் நித்தியனாயும் வியா 
பகனாயுமுள்ளவன் ; காலத்தினாலும் 

காலத்தினாலும் தேசத்தினாலும் பிரிக்கப் 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


உஎ 


தவனாகையால் ; இந்த ஏதுவும் உடன்பாடு எதிர்மறை என் 
னும் இரண்டு உட நிகழ்ச்சிகளையும் உடையதாகையால் அன் 
வய வெதிரேகியாகும் . எவ்வாறெனில் , எதுகாலத்தினாலும் 
தேசத்தினாலும் பிரிக்கப்படாததோ அது நித்தியமாயும் வியாபக 
மாயுமிருக்கும் ; போகத்தை அனுபவிக்கும் ஆன்மாப்போலும் 
என்னும் உடன்பாட்டு உதாரணமும் , எது நித்தியமும் வியாபக 
மும் உடையதாகாதோ அது காலத்தானும் தேசத்தானும் பிரிக் 
கப்படுவதாகும் ; அனுபவிக்கப்படும் பொருள்போலும் என்னும் 
எதிர்மறை உதாரணமும் இருக்கின்றமை காண்க . 

சிவசத்தியானது சித்து ரூபமாயுள்ளது ; சித்தான பொரு 
ளின் தர்மமாகையால் ; இந்த ஏதுவும் உடன்பாடு எதிர்மறை 
என்னும் இரண்டு உட நிகழ்ச்சிகளையும் உடையதாகையால் 
அன்னுவய வெதிரேகியாகும் . எவ்வாறெனில் , எது சித்துப் 
பொருளின் தருமமோ அது சித்து ரூபமான பொருள் ; சித்துப் 
பொருளான ஆன்மாவின் தர்மமான அறிவு போலுமென்னும் 
உடன்பாட்டு உதாரணமும் , எது சித்துப்பொருளாதலில்லையோ 
அது சித்துப்பொருளின் தர்மமாதலில்லை ; சடப்பொருளின் 
தர்மம்போலும் என்னும் எதிர்மறை உதாரணமும் இருக்கின்றமை 
காண்க . 

சிவசத்தியானது சிவனிடத்தில் சமவாய சம்பந்தத்தாலிருப் 
பது ; சிவனை விட வேறாயிருந்தும் அவனை விட்டுப் பிரிக்கமுடியா 
திருத்தலால் ; இந்த ஏதுவும் இரண்டு உட நிகழ்ச்சிகளையும் 
உடையதாதலால் அன்னுவயவெதிரேகியாகும் . எவ்வாறெனில் , 
எது எந்தப்பொருளைவிட வேறாயிருந்தும் அந்தப் பொருளைவிட் 
டுப் பிரியாமல் ஒன்றாயிருக்கின்றதோ அது அந்தப்பொருளில் 
விட்டுப்பிரியாமையென்னும் சமவாய . சம்பந்தத்தாலிருக்கின்றது ; 
ஆன்மாவினிடத்து விட்டுப்பிரியாத சமவாயசம்பந்தத்திலிருக்கும் 
சிற்சத்திபோலுமென்னும் உடன்பாட்டு உதாரணமும் , எது எத 
னிடத்தில் சமவாயசம்பந்தத்தால் இருக்கிறதில்லையோ அது அத 
னினும் வேறாய் நின்று அதனுடன் விட்டுப் பிரியாமலிருப்ப 
தில்லை ; ஆன்மாவும் * சரீரமுதலியனவும் போலுமென்னும் எதிர் 
மறை உதாரணமும் இருக்கின்றமை காண்க . 

மரண காலத்தில் சரீரம் வேறாய்ப் பிரிந்திருக்கின்றமையால் என்க . 


உஅ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


- 


எவ்வா 


னம் . 


மகா மாயை பரமசிவனால் நேரே அதிட்டிக்கத் தகுந்தது ; 
பரமசிவனுடைய திருமேனி முதலியவற்றின் தோற்றத்திற்கு 
முதற்காரணமாயிருத்தலால் ; இந்த ஏது எதிர்மறை உடநிகழ்ச்சி 
மாத்திரம் உடையது ஆகையால் கேவல வெதிரேகியாகும் . எதனா 
லெனின் , எது பரமசிவனால் அதிட்டிக்கத் தகுந்ததில்லையோ அது 
அவனது சரீரத்தைத் தோற்றுவிப்பதில்லை ; அசுத்த மாயை போ 
லும் என்னும் எதிர்மறை உதாரண மாத்திரமுடைமையாலென்க . 
இந்த அனுமானத்தில் உடன்பாட்டு உதாரணங் கிடையாது . 

ஆன்ம வர்க்கங்கள் சேதனங்கள் ; ஞானக்கிரியா சத்தியுடன் 
கூடியிருத்தலால் ; இந்த ஏது இரண்டு உட நிகழ்ச்சிகளையும் 
உடையதாயிருத்தலின் அன்னுவய வெதிரேகியாகும் . 
றெனில் , எது ஞானக்கிரியா சத்திகளை உடையதோ அது சேத 

அஃதாவது அறிவுடைப் பொருள் ; சிவன்போலு மென் 
னும் உடன்பாட்டு உதாரணமும் , எது அறிவுடைப் பொருளாத 
வில்லையோ அது ஞானக்கிரியா சத்தியற்றது ; மாயைபோலு 
மென்னும் எதிர்மறை உதாரணமும் இருக்கின்றமை காண்க . 

முத்தான்மா சிவனோடு சமத்தன்மை பெற்றவன் ; சுத்த 
சைதன்னியமுடையவனாகையால் ; இந்த ஏது எதிர்மறை உட 
நிகழ்ச்சி மாத்திரம் உடைமையால் கேவல வெதிரேகி ஆகும் . 
எதனாலெனின் , எவன் சுத்த சைதன்னிய மில்லாதவனோ அவன் 
சிவனோடு சமத்தன்மை அடையாதவன் ; பெத்தான் மாப்போ 
லும் என்னும் எதிர்மறை உதாரண மாத்திரம் உடைமையாலென்க . 

( க ) பசுவானது பாசத்துடன் கூடியது ; சேதனப் பொரு 
ளாயும் பரதந்திரமுடையதாயும் இருத்தலால் . 

( க ) இந்த ஏது இரண்டனுள் பரதந்திரம் உடையதாயிருத்தலா 
என்பதுமாத்திரங்கூறில்மாயை முதலியன பரசந்திரமுடையனவாயிருந்து 
பாசத்தொடு கூடாமையின் அவற்றில் பிறழ்ச்சிக்குற்றம் நிகழும் . அதனை 
நீக்குதற்காக சேதனப் பொருளாயுமென்பது வேண்டப்பட்டது . இனி , 
சேதனப்பொருளாயிருத்தல் என்பது மாத்திரங்கூறில் பாசத்துடன் கூடாத 
சிவனிடத்தில் சேதனத்தன்மையிருத்தலால் அதில் பிறழ்ச்சிக்குற்றம் நிக 
ழும் . ஆதலின் இரண்டு ஏதுக்களும் வேண்டப்பட்டன . இந்த ஏது 
எதுபாசத்துடன் கூடாததோ அது சேதனத்துடன் கூடிப் பரதந்திரமாயி 

பரமசிவன் போலும் என்னும் எதிர்மறை உடநிகழ்ச்சிமாத்திரம் 
உடைமையால் கேவலவெதிரேகியாம் . 


இரண்டாவது பரிமாண பரிச்சேதம் . 


( உ ) விஞ்ஞான கேவலர் மலமாத்திர முடையவர் ; 

பசுத் 
தன்மையுடன் கூடினவராயும் ஞான முதலியவற்றால் கன்மம் 
நசித்தவராயும் இருத்தலால் . 


( ங ) பிரளய கேவலர் மலகன் மமுடையவர் ; பிரளயகாலத் 
தில் நீக்கப்பட்ட கலை முதலியவற்றை யுடையராயிருத்தலால் . 

( ச ) சகலர் மலம் கன்மம் மாயை என்னும் மூன்று முடை 
யவர் ; சுகதுக்க விடயமான அறிவுடன் கூடி இருத்தலால் . 


ந ) பாசங்கள் சடப்பொருள்கள் ; பரிணமிக்கும் பொருள் 
களாகையால் . 


( உ ) இந்த அனுமானத்தில் ஞானமுதலியவற்றால் கன்மம் நசித்தவர் 
என்பது மாத்திரம் ஏதுவாகக்கூறின் , மலமில்லாத முத்தான்மாவிடத்தில் 
ஞானத்தால் கன்மம் நசித்திருத்தலால் அவனிடத்தில் பிறழ்ச்சிக்குற்றம் 
நிகழும் . பசுத்தன்மையுடன் கூடினவரென்பது மாத்திரம் கூறில் , மலம் 
மாத்திரமின்றி மலம் கன்மம்மாயை மூன்று முடைய சகலரிடத்தும் பஈத் 
தன்மை இருக்கின்றமையால் அவரிடத்தில் பிறழ்ச்சிக்குற்றம் நிகழும் . 
ஆதலின் இரண்டு ஏதுக்களும் வேண்டப்பட்டன . இந்த ஏது , எவர் மல 
மாத்திரம் உடையவராகாரோ அவர் பசுத்தன்மையுடன் கூடி ஞான முதலி 
யவற்றால் கன்மம் நசித்தவராக ஆகார் , பிரளயகேவலர் போலும் என்னும் 
திர்மறை உடசெழ்ச்சி மாத்திரமுடைமையால் கேவலவெதிரேகியாகும் , 


( ங ) இந்த அனுமானத்தில் எவர்மல நன்மங்களில்லாதவரோ அவர் 
பிரளயத்தில் நீக்கப்பட்ட கலைமுதலியவற்றையுடையவராகார் , விஞ்ஞா 
னகேவலர்போலும் என்னும் எதிர்மறை உடநிகழ்ச்சி மாத்திரம் இருத்த 
லால் இந்த ஏது கேவலவெதிரேகியாகும் . 


( ச ) எவர் மல கன்ம மாயை இல்லாதவரோ அவர் சுக துக்க விடய 
மான அறிவில்லாதவர் ; பரமுத்தர் போலும் என்னும் எதிர்மறை உட 
நிகழ்ச்சி மாத்திரம் உடைமையால் இந்த ஏது கேவல வெதிரேகியாகும் . 

( ரு ) பரிணாமமுடையதோ அது சடப்பொருள் ; மண் போ 
லும் என்னும் உடன்பாட்டு உட நிகழ்ச்சியும் , எது சடத்தன்மையற்றதோ 
அது பரிணாமமற்றது ; சிற்சத்தி போலும் என்னும் எதிர்மறை உட நிகழ் 
ச்சியும் உடைமையால் இந்த எது அன்னுவய வெதிரேகியாகும் . 


எது 


கூ 0 


சைவ சிந்தாந்த பரிபாஷை 


( சு ) மலம் , கன்மம் மாயை முதலிய பாசங்களுக்கு மூல 
காரணமாயிருப்பது ; அறிவை மறைக்கிறபடியால் . 

( எ ) மலசத்திகள் அநித்தங்கள் ; சடமாயும் அநேகமாயும் 
இருத்தலால், 

( அ ) ஆன்மாவுக்கும் மலத்துக்கும் உள்ள சம்பந்தம் 
அனாதி ; அதற்குக் காரணம் அறியப்படாமையால் . 


கன்மங்கள் போக்கியங்கள் ; புத்தியிலிருக்கின்றமை 


( கூ ) 
யால் , 


{ 


( சு ) எது பாசத்துக்கு மூல காரணமாயில்லையோ அது அறிவை 
மறைக்கிறதில்லை ; சிற்சத்திபோலும் என்னும் எதிர்மறை உட நிகழ்ச்சி 
மாத்திரமுடைமையால் இந்த ஏது கேவல வெதிரேகி ஆகும் . 


( எ ) எது சடமாயும் அநேகமாயும் இருக்கிறதோ அது அநித்தம் ; 
கடம்போலுமென்னும் உடன் பாட்டு உட நிகழ்ச்சியும் , எது அநித்தமில்லா 
ததோ அது சடமாயும் அநேகமாயுமிராதது ; சிவன் போலும் என்னும் 
எதிர் மறை உட நிகழ்ச்சியும் இருத்தலால் இந்த ஏது அன்னுவய வெதிரேகி 
ஆகும் . இந்த ஏது இரண்டனுள் அநேகமாயிருத்தலால் என்பது மாத்தி 
ரங் கூறின் அநித்தமாயில்லாது நித்தமாயிருக்கும் ஆன்மாக்கள் அநேகமா 
யிருத்தலின் அவற்றில் பிறழ்ச்சிக் குற்றம் நிகழும் . சடமாகையாலென் 
பது மாத்திரங்கூறில் அநித்தமில்லாது நித்தமாயுள்ள மலம் சடமாகையால் 
அதில் பிறழ்ச்சிக் குற்றம் நிகழும் . ஆதலின் இரண்டு ஏதுக்களும் வேண் 
டப்பட்டன . 


( அ ) எதற்குக் காரணம் அறியப்படவில்லையோ அது அனாதி ; சிவ 
னுக்கும் சிவசத்திக்கும் உள்ள சம்பந்தம் போலும் என்னும் உடன் பாட்டு 
உட நிகழ்ச்சியும் , எது அனாதி இல்லாமல் ஆதியுடன் கூடியதோ அது கார 
ணத்துடன் கூடியது ; கட முதலியவற்றின் சையோகம்போலுமென் 
திர்மறை உட நிகழ்ச்சியும் உடைமையால் இந்த ஏது அன்னு வய வெதி 
ரேகியாகும் . 


னும் 


எது புத்தியிலிருப்பதோ அது போக்கியப் பொருள் ; சித்தி 
முதலியன போலும் என்னும் உடன்பாட்டு உட நிகழ்ச்சியும் , எது போக் 


இரண்டாவது பரிமாண பரிச்சேதம் . 


( க 0 ) மாயை நித்தமாயுள்ளது ; 

மேலான 

முதற்காரண 
மாதலால் மகாமாயைபோலும் . 


( கக ) கலை முதலியன மோகத்தைச் செய்வன ; ! அசுத்த 
மாயா காரியமாகையால் . 


( 52 ) எல்லாச் காரியப் பொருள்களும் உள்பொருள்களே ; 
ஒடுக்குங்காலத்திலும் விளங்குக் காலத்திலும் சத்தி ரூபமாயும் 
விளக்க ரூபமாயும் முதற்காரணத்தைச் சார்ந்து இருக்கின்றமை 
யால் . 


இன்னும் இவைபோலும் அனுமானங்களால் 
படாத பொருள்களையும் நிச்சயித்துக்கொள்க. 


ங்கே கூறப் 


கியப் பொருளாதலில்லையோ அது புத்தி பிலிருப்பதில்லை ; மாயைபோலு 
மென்னும் எதிர்மறை உட நிகழ்ச்சியும் உடைமையால் இந்த ஏது அன்னு 
வய வெதிரேகியாகும் . 


( 50 ) , எது மேலான முதற்காரணமோ அது நித்தப்பொருள் , மகா 
மாயைபோலும் என்னும் உடன்பாட்டு உட . நிகழ்ச்சியும் . எது நித்தப் பொ 
ருளாதலில்லையோ அது மேலான முதற்காரணமாதலில்லை; மண் நூல் முத 
லியனபோலும் என்னும் எதிர்மறை உடநிகழ்ச்சியும் உடைமையால் இந்த 
ஏது அன்னு வயவெதிரேகியாகும் . 


( கக ) எது மோகத்தை உண்டுபண்ணவில்லையோ அது அசுத்தமா 
யாகாரியமாதலில்லை , ஞானத்தை உண்டுபண்ணும் விந்துவின் சாரியம் 
போலும் என்னும் எதிர்மறை உட நிகழ்சிமாத்திர முடைமையால் இந்த 
ஏதுகேவல வெதிரேகியாகும் . 


( க 2 ) எது ஒடுங்குங்காலத்திலும் விளங்குங்காலத்திலும் சத்திரூப 
மாயும் விளக்கரூபமாயும் முதற்காரணத்தைச் சார்ந்திருக்கின்றதோ அது 
உள்பொருள் ; ஆபரண முதலியன போலு மென்னும் உடன்பாட்டு உட 
நிகழ்ச்சியும் , எது உள்பொருளாதலில்லையோ அது மேற்கூறிய இரண்டு 
வகையாலும் முதற்காரணத்தைப்பற்றி இராதது ; ஆகாயப்பூப்போலும் 
என்னும் எதிர்மறை உடநிகழ்ச்சியு முடைமையால் இந்த ஏது அன்னுவய 
வெதிரேகி ஆகும் 


152 


சைவ சித்நாந்த பரிபாஷை 


அவ்வாறாயின் , இங்கே கூறப்பட்ட அனுமானங்களில் ஏதுப் 
பொருளும் துணி பொருளுமாகிய இரண்டிலும் ஆசிரியனிட 
மிருந்தே கேட்டு நிச்சயிக்கப்பட்டிருத்தல் சமானமாகையால் 
ஏதுவிற்கும் துணிபொருளிற்குமுள்ள விசேடமென்னை யெனில் , 
ஏதுப்பொருள் மனனஞ் செய்தலால் முன்னர் நிச்சயஞ் செய்யப் 
பட்டு தியானத்திற்கு விடயமாயிருத்தலே விசேடமென்க . 


அனுமிதி: 


ஆனால் துணி பொருளினுடைய ஆராய்ச்சியே அனுமானம் 
எனக்கொள்ளின் , அவ்வனுமானத்திற்குப் பயனாக 
யொன்று கூற வேண்டுமேயெனில் அவ்வாறு கூறத் தகுந்த 
தில்லை . இந்தத் துணி பொருளின் ஆராய்ச்சியைப் பிரமாண 

பமாகக் கொண்டோமேயன்றி t பிரமைக்குக் காரணமாய்க் 
கொள்ளவில்லையென்க. ஆயினும் ஏதுவுடன் கூடியதாக ஆராய் 
ச்சி செய்யப்படும் கணிபொருளினிடத்து நிகழக்கூடிய தியானத் 
திற்கு உபயோகமான ஒரு பரிபாகஞ் சிறிது காலத்தில் இந்த 
ஆராய்ச்சியாலுண்டாகிறது . அந்தப் பரிபாகமே இந்த ஆராய்ச் 
சிக்குப் பயனாகும் . அப்பொழுது துணிபொருளும் சித்திக்கப் 
பட்டதாகும் . எதனாலெனில் , சித்திக்கப்படாத பொருளினிடத் 
துத் தியானம் நிகழாதாகையாலென்க . 


அவ்வாறாயின் , பொருள் துணியப்பட வேண்டின் , அப் 
பொருள் ஐயத்துக்கு விடயமாயிருத்தல் வேண்டும் . ஐயமில்லா 
விடின் அந்தப் பொருளைச் சாதிப்பதற்கு ஏதுவைத் தேடவேண் 
டுவதில்லை . எவ்வாறெனின் , உலகத்தில் அக்கினியின்கண் ஐயம் 
நிகழ்ந்தாற்றான் அந்த அக்கினிக்குக் காரணமாக புகை வேண்டப் 
படுகிறது . அதுபோல இவ்விடத்தும் பதி ஒருவன் உண்டென்று 
ஆசிரியனிடமிருந்து கேட்ட பின்னர் பதி விஷயத்தில் ஐயமில் 
லாவிடின் , உலகம் காரியப் பொருளா யிருத்தலால் என்னும் 
ஏதுவைக் கொண்டு கருத்தாவான பதியினிடத்துச் செய்யும் 
ஆராய்ச்சியானது பயனற்றதாகும் . 


* அனுமிதி - ஆராய்ச்சியாற் றோன்றும் ஞானம் . 
பிரமை-உண்மை அனுபவம் . அஃதாவது நிச்சயமான அறிவு . 


இரண்டாவது பரிமாண பரிச்சேதம் . 


கூ 


ஆசிரிய வாக்கியத்தில் ஐயம் நிகழ்ந்து தான் பதியைப்பற்றிய 
ஆராய்ச்சி 

நிகழுமாயின் , உலகத்திலுள்ள ஏனையர்களோடு 
ஆசாரியரும் ஒப்பாவ ரென்னில் , சமாதானங்கூறுகிறோம் . மல 
பரிபாகமுள்ள சீடர்களுக்கு அவரவருடைய ஆசிரியர் சொற் 
களில் நம்பிக்கை இல்லை என்றல் கூடாது . ஆயினும் , நம்மால் 
உபதேசிக்கப்பட்ட பொருள் நம்மால் கூறப்பட்ட யுத்திகளால் 
தக்கவாறு ஆராய்ச்சி செய்யப்படட்டும் என அந்த ஆசிரியரா 
லேயே ஏவப்பட்டு , கேட்ட பொருளில் ஐயமில்லாவிடினும் 
உடனே அனுபவத்துக்கு வராமையின் அனுபவம் வருதற் பெ 
ருட்டுச் சாதகர்கள் அனுமானஞ் செய்கின்றனர் . 

இவ்வாறு கேள்வியால் நிச்சயிக்கப்பட்ட பொருளை யுத்தி 
களால் ஆராய்ச்சி செய்தல் அனுமானம் என அனுமானப் பிக 
மாணம் கூறப்பட்டது . 

இனி , சத்தப்பிரமாணமாவது , ஆசாரியனால் உபதேசிக்கப் 
பட்ட மேன்மை பொருந்திய ஆகம வாக்கியங்களின் பொருளை 
விடயமாகக்கொண்ட சாதகனுடைய அறிவே யாகும் . அஃதா 
வது , முற்றுப்பெற்ற நிருவாண தீக்கையினையுடைய தாயும் ,, 
எல்லாப் பொருள்களையும் அறிய வேண்டுமென்ற ஆசை மாத்திரம் 
எஞ்சி யிருப்பதாயுமுள்ள சாதகனுடைய அறிவே யாகும் . 

சித்தாந்தப்பொருளைக் கேட்டற்பொருட்டுத் தன்னை யடை 
ந்த சாதகனுக்கு , ஆசிரியன் பரமசிவனுடைய ஆணையால் தன்னு 
டைய முகத்திலிருந்து தோன்றிய பரநாத ரூபமான ஆகம வாக் 
கியத்தைக் காதுகளின் வழியாய் உள்ளே செல்லச் செய்புமுறை 
யில் , சாதகன் உடலினுள்ளிருக்கும் பரநாதரூபமான விந்துவென் 
னும் அக்காரூபமான வாக்கியத்தை எழுப்புகின்றான் . பின்னர் 
அந்தச் சாதகனும் தன்னுடைய வாக்கியத்தை அந்த ஆகம வாக் 
கியத்தோடு அப்பியாசத்தின் மகிமையால் ஒன்றாகச் செய்து 
அந்த ஆகம வாக்கியங்களால் கூறப்பட்ட பொருள்களில் முறை 
யாகத் தன்னுடைய அறிவை ஏறினதாகச் செய்கிறான் . இவ் 
வாறு அந்த ஆகமவாக்கியத்தில் ஏறின ஆன்ம அறிவே சத்தப் 
பிரமாணமென்றும் சிரவணமென்றுங் கூறப்படுகின்றது . 


. 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


கண 


அவ்வாறாயின் , இங்கே கூறப்பட்ட சத்தப்பிரமாண இலக் 

ம அனுமானப் பிரமான இலக்கணமாக இருத்தலின் இந்த 
இலக்கணத்திற்கு அனுமானத்தில் * அதிவியாத்திக் குற்றம் நிகழ 
மெனில் , நிகழாது . எவ்வாறெனில் , அனுமானஞ்செய்யும் ஆன்ம 
அறிவிற்கு ஏதுவைப் பற்றி யிருக்குந்தன்மை இருத்தலால் அவ் 
வறிவு வாக்கியத்தை மாத்திரம் பற்றி யிருக்கவில்லை. ( அதாவது 
வாக்கியத்தையும் ஏதுவையும் பற்றியிருக்குமென்பதாம் ) சத் 
தப்பிரமாணம் , வாக்கியத்தை மாத்திரம் பற்றியிருப்பது . ஆதலால் 
அதிவியாத்தியின்மை காண்க . 


கூடுமெ 


ஆகமங்களிலேயே ஏதுவைப்பற்றிக் கூறுதலுங் காணப்படு 
கின்றமையால் உபதேசம் பெற்ற ஆன்ம அறிவினிடத்தில் ஏது 
வைப்பற்றி பிருக்குந் தன்மை இல்லை என்றல் எவ்வாறு 
னில் , அஃதுண்மையே அனுமானஞ் செய்யும் ஆன்ம அறிவு வாக் 
கியத் தைப்பற்றியும் , வாக்கியத்தை உபதேசமாகக் கேட்ட ஆன்ம 
அறிவு ஏதுவைப்பற்றியும் இருக்கின்றன . இவ்வாறு அனுமானத் 
திலும் ஆகமத்திலும் இரண்டுமிருப்பினும் உபதேசத்தில் வாக்கி 
யத்திற்குப் பிரதானத் தன்மையும் அனுமானத்தில் ஏதுவிற்குப் 
பிரதானத் தன்மையும் இருக்கின்றன . இந்தப் பிரதானத்தன் 
மையே சத்தப்பிரமாணத்திற்கும் அனுமானப் பிரமாணத்திற்கு 
முள்ள வேறுபாடாகும் . ஆகவே வாக்கியப் பொருளின் நிச்ச 
யத்தை மாத்திரம் பயனாகக்கொண்டுள்ளதாயும் , உபதேசிக்கப் 
பட்டதாயுமுள்ள ஆன்ம அறிவிற்குத்தான் இந்தச் சத்தப்பிர 
மாண இலக்கணங் கூறப்பட்டது . 

இது வரையுங் கூறியவாற்றால் , புத்தியைப் பற்றுக்கோடாகச் 
சார்ந்திருக்கும் ஏதுவும் வாக்கியமும் அறிவிற்கு விடயமாயிருக்கு 
மெனப் பெரும்பான்மையாய்க் கூறப்பட்டதாயிற்று . ஆகவே , 
இந்த ஏது வாக்கியங்களை விடயமாகக்கொண்ட அறிவை அனுமா 
னப் பிரமாணஞ் சத்தப்பிரமாணமென்னும் இரண்டிலும் நினைவு 
ரூபமாகக் கொள்ளத் தகுந்தது எனில் , அது பொருந்தாது . எதனா 

ஆகம வாக் சயத்தோடு கலந்த ஆன்ம அறிவே அனுமானமாதலால் 
அதிவியாத்தி , 


** 


ரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


லெனின் , எக்காலத்தும் எவ்விடத்தும் இந்த அறிவு அனுபவ ரூப 
மாக இருத்தலாலென்க . அனுபவ ரூபமாயிருப்பதென்பது எவ் 
வாறு பெறப்படுமெனில் , புத்தி தத்துவத்தைப் பற்றுக்கோடாகச் 
சார்ந்திருக்கும் முன்னுள்ள அநேக வாசனாப் பிரபஞ்சங்களை நாசஞ் 
செய்வதில் சமர்த்த மாயிருக்கும் பரநாதத்தினுடைய சேர்க்கை 
யால் மேன்மையடைந்த அபரநாதத்துடன் கூடியிருத்தலால் பெற 
ப்படுமென்க . ( பரநாதம் - குருவுபதேசம் . அபரநாதம் - சீடனறிவு . ) 
அவ்வாறாயின் , ஆப்த வாக்கியம் 

பிரமாணமென்று முன் 
னர்க் கூறி , இப்பொழுது ஆன்மாவின் அறிவு பிரமாணமென்று 
கூறுதல் முரணாகுமேயெனில் , அஃதுண்மையே . 

அஃதுண்மையே . உலகத்தில் 
பிரமாணமென்பது உபகாரஞ் செய்யப்படுவது , உபகாரஞ் செய் 
வது என இருவகைப்படும் . அவ்விரண்டனுள் , உபகாரஞ் செய் 
யப்படுவது , நீக்கத்தக்க பாசத்தையுடையது ஆகையால் அனுக் 
கிரகஞ் செய்யப்படும் ஆன்மாவின் அறிவாகும் . உபகாரஞ் செய் 
வது , அந்தப் பாசங்களை நீக்குவதில் முயற்சியுடன் கூடியிருத்த 
லால் அனுக்கிரகஞ் செய்யும் ஈசுவரனுடைய அறிவாகும் . 
ஆகவே , 

, அனுக்கிரகஞ் செய்யும் ஈசுவரனுடைய அறிவே 
சுத்த அறிவு ஆதலின் அதற்கே பிரமாணத் தன்மை உண்டென் 
பது சித்திக்கும் . சித்திக்கவே , அந்த அறிவால் அதிட்டிக்கத் 
தகுந்த ஆகம வாக்கியத்திற்கும் அந்த அறிவுடன் அபேதமாக 
உபூசாரத்தால் முன்னர்ப் பிரமாணத் தன்மை 

உண்டென்பது 
காட்டப்பட்டது . இப்பொழுது அந்த ஈசுவர சைதன்னியத் 
தைச் சிந்தனை செய்தலால் கேட்டல் ரூபமான சாதகனுடைய 
அறிவு பிரமாணமெனக் கூறப்பட்டது . ஆதலின் முரணின்மை 
- காண்க . 

இந்தச் சிரவணமென்னும் கேட்டலானது அநேகம் பொருள் 
களைத் தரத்தக்க அநேக வாக்கியங்களை 

முறையாக உடையதா 
யிருத்தலின் , சிறிதுகாலஞ்சென்றே அந்தச்சிரவணம் சித்தியடை 

சிரவணத்தின் சித்தி நிகழ்ந்த பின்னரே மனனம் நிக 
ழும் . மனனம்-சிந்தித்தல் , சாத்தியப் பொருள்களின் மிகுதி 
யால் மனனத்தின் சித்தி நீண்டநாட் சென் றுண்டாகும் . அவ் 


கினறது . 


கசு 


சைவ சிந்தாந்த பரிபாஷை 


றுண்டான அந்த மனனத்தின் சித்திக்குப் பின்னர் தியானம் உண் 
டாகும் . தியானமாவது , மனனத்தால் சித்தித்த ஒரு பொருளைப் 
பற்றிய ஆன்ம அறிவின் தோற்றமாகும் . இவ்விதமான தியான 
மே அறியப்படும் பொருள் , அறியும் பொருள் என்னுமிரண்டின் 
சேர்க்கையுடன் கூடியிருத்தலால் யோகமென்று கூறப்படுகின் 


அந்த யோகம் சாலம்பமென்றும் , நிராலம்பமென்றும் இரு 
வகைப்படும் . அவற்றுள் , முதலாவதான சாலம்ப யோகமாவது , 
சவிகற்பப் பிரத்தியக்ஷத்திற்குக் காரணமான சகளமூர்த்திகளின் 
தியானமாகும் . இரண்டாவதான நிராலம்பயோகமாவது , நிருவி 
கற்பப் பிரத்தியக்ஷத்திற்குக் காரணமாகிய நிட்கள சொரூபத் 
தியானமாகும் . ஆனால் இந்தத் தியானத்தை வேறான பிரமாண 
மாகக்கூறுவது தான் பொருத்தமாகும் . ஆயினும் , இந்தத்தியானம் 
பிரத்தியக்ஷத்தோடு நெருங்கியிருத்தலால் அதனுள் அடங்கு 
மென்றறிந்த ஆசிரியர்கள் இந்தத் தியானத்தை வேறு பிரமாண 
மாகக் கூறினாரில்லை. ஆதலினாற்றான் தியானம் செய்பவர்களுக்கும் 
ஆசிரியத்தன்மை உண்டென்பது நூல்களிற் காணப்படுகின்றது . 


அவ்வாறாயின் சத்தியென்பது ஒன்றாகையால் , அது பிரத்தி 
டக்ஷ அனுமானங்களுக்குக் காரணமாக ஆகம அறி வென்றும் , 
அந்த ஆகம அறிவை யடுத்து நிகழும் பிரத்தியக்ஷ அறிவு அனு 
மான அறிவென்றும் பாவாக எவ்வாறு இருக்குமெனின் , கூறுகி 
றோம் . அந்த அறிவாகிய சத்தியை இயல்பாகவே மறைப்பது 
நீகாரமென்னும் மலம் . அந்த மறைப்பைத் தடுக்கும் பரிபாகமும் 
அநேகவிதமாயுள்ளதென்று நூல்களிற் கூறப்பட்டிருக்கின்றது . 
அந்தப் பரிபாகத்தை அனுசரித்து அந்தக்காண விருத்திகளும் 
அநேகவிதங்களாயிருக்கின்றன. ஆதலால் அந்த அந்த அந்தக் 
கரணத்தால் வரையப்பட்ட சிற்சத்தியானது அநேக விதமாய் 
இருக்கும் . ஆதலின் குற்றமொன்றுமில்லை யென்க . 


அவ்வாறாயின் , மலபரிபாகம் நிகழாத அறிவினின்றும் மல 
பரிபாகம் நிகழ்ந்த அறிவிற்கு விசேடமென்னை யெனில் , மலபரி 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


5 


பாகம் நிகழ்ந்து நிவிருத்திக்கு நேர்முகமாயிருக்கும் அறிவிற்கு , 
மலபரிபாகம் நிகழாது பிரவிருத்திக்கு நேர்முகமான அறிவுக்குப் 
போல ஐபரூபம் விபரீதரூபம் நினைவு ரூபமாயிருக்குந்தன்மை 
இல்லாமை விசேடமென்க . ஆதலினாற்றான் பசுத்தன்மையுடைய 
ஆன்மாவின் பிரத்தியக்ஷ முதலியன பிரமாணமில்லையென்பது 
பெரியோர் கொள்கை . 


ஆயின் , பசுத்தன்மையுடைய ஆன்மாவின் பிரத்தியக்ஷ முத 
லியவற்றிலும் ஐய முதலியவற்றின் வேறாக உண்மை அனுபவ 
மென்னும் ஞானமிருக்கிறதே ; அந்த அறிவிற்குப் பிரமாணத்தன் 
மையில்லை யென்பது எவ்வாறு கூடுமெனின் , இவ்விஷயத்தில் 
புத்திமான்கள் அறியத்தகுந்ததைக் கூறுகிறோம் . 

பசுத்தன்மையுடைய ஆன்மாவின் பிரத்தியக்ஷ முதலிய பிர 
மாணங்களுள் பிரத்தியக்ஷமாவது , அந்தக்கரணங்களோடு கூடிய 
அறிவு , கண் முதலிய இந்திரியங்களின் வழிமாத்திரத்தால் வெளி 
யிலுள்ள பொருள்களை அறிதலாம் . வெளியிலுள்ள பொருள்களா 
வன , பிருதிவி முதலிய ஐந்து மகா பூதங்களின் பரிணாமமாய் சர 
மும் அசரமுமான பொருள்களா . இப்பொருள்களிடத்துச் 
சிற்றறிவுடையவர்கட்கு ஒரே தன்மையான அறிவு உண்டாவ 
தில்லை . எவ்வாறெனில் , 

எல்லாப் பொருள்களும் நித்தமென்று பூர்வமீமாம்சகர் 
கூறுகின்றனர் . எல்லாப்பொருள்களும் அநித்தமென்று உத்த 
ரமீமாம்சகர் கூறுகின்றனர் . சில பொருள்கள் நித்தம் சில 
பொருள்கள் அநித்தமென்று நையாயிகர் கூறுகின்றனர் . எல்லாப் 
பொருள்களும் நித்தமாயும் அநித்தமாயும் இருக்கின்றன வென்ற 
சைனர்களும் ஆருகதர்களும் கூறுகின்றனர் . எல்லாப்பொருள் 
களும் க்ஷணிகமென்று பௌத்தர் கூறுகின்றனர் . இவை போல 
இன்னும் அநேகவாதிகள் உலகப் பொருள்களை அநேகவிதமாக 
எண்ணுகின்றனர் . பொருள்களை யறியுமுறையில் இந்த வாதி 
களுடைய கருவிகள் மயக்கத்தை உண்டுபண்ணக்கூடியனவாபி 
ருக்கின்றன . எதனாலெனில் , ஒன்றுக்கொன்று மாறுபடுவன 
வானபொருள்களை அறிவிப்பதனாலென்க , 


. 


یک 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


இந்த வாதிகளுடைய சாத்திரங்களில் காணப்படும் நித்தியத் 
தன்மை முதலிய ஏதுக்களால் அனுமானஞ் செய்யப்பட்ட உலக 
தர்மங்களும் , கருத்தாவோடு கூடாமலிருக்குந் தன்மை ; அவித் 
தையைக் கருத்தாவாகவுடையதாயிருக்குந் தன்மை ; பரமான 
வின் காரியமாயிருக்குந் தன்மை ; இன்னவிதமென்று கூறமுடி 
யாத அநிர்வசனமாயிருக்குந் தன்மை ; வாசனாரூபமான அபிப் 
பிராயத்தாலுண்டாயிருக்குந் தன்மை முதலியனவாய் ஒன்றுக் 
கொன்று மாறுபடுவனவேயாகும் . இவ்வாறே அவர்களால் நிச்ச 
யிக்கப்பட்ட பொருள்களை யறிவிக்கின்ற அவர்களுடைய சாத்தி 
ரங்களும் மாறுபடுவனவேயாகும் . 


ஆகையால் , பிரத்தியக்ஷம் அனுமானம் சத்தம் என்று 
கொள்ளப்பட்டனவாயும் , இம்மூன்றனுள் அடங்கக்கூடிய உவ 
பானம் அருத்தாபத்தி முதலியனவாயும் , மோகத்தைச் செய்வ 
தானபொருளைத் துணையாய் விரும்புகின்றனவாயும் , அதுபற்றி 
சொப்பனத்துக்கு நிகராயும் உள்ள பசுத்தன்மையுடைய ஆன்மாக் 
களின் பொய்யான அறிவிற்குப் பிரமாணத்தன்மை உண்டென் 
கூறுதல் கூடாது . 


அவ்வாறாயின் , சுத்தமான இந்திரியங்களை யுடையசாதக 
னது அறிவிற்கு வெளிப்பொருள்களை யறியும் விஷயத்தில் பிரத் 
தியக்ஷத்தன்மை உண்டென்பது ஒத்துக்கொள்ளக் கூடாதோ 
வெனின் , இந்தக் கேள்வி பயனற்றது . எதனாலெனில் , கூறுகி 
றோம் . அந்தச்சுத்த இந்திரியமானது , சிரவணகாலத்தில் மோக 
த்தை யுண்டுபண்ணிய இந்திரியங்களை வெற்றிகொள்ளுதல் மாத் 
ரத்தாலேயே பயன் பெற்றமையால் , அந்தச் சுத்த இந்திரியத் 
திற்கு வெளிப்பொருள்களை விளக்கஞ்செய்வதில் சாமர்த்தியம் 


கிடையாது 


அவ்வாறாயின் , மோகத்தைக் கொடுக்கும் தேகம் இருக்கும் 
பொழுது ஞானத்தைக் கொடுக்குந்தேகம் உண்டாகாதேயெனில் , 
சர்ப்பமானது தனது வெளித்தோலான சட்டையின் முதிர்ச்சிக் 
காலத்தில் அதனைத்தள்ளி விடுவது போல் , ஆன்மாவிற்கும் வெளி 


இரண்டாவது பிரமாண பரிச்சேதம் . 


நக . 


இந்திரியங்களின் பரிபாக காலத்திலேயே சூக்குமமான உள்ளிந்தி 
ரியங்கள் உண்டாகலாமென்க . 


ஆகையால் , நித்தியமாயும் மலமற்றதாயும் விசேடமற்றதா 
யும் எல்லா ஆன்மாக்களையும் அறிவதாயுமிருக்கும் ஈசுவரனுடைய 
அறிவும் , அவனுடைய அனுக்கிரகத்தால் மலம் நீங்கப்பட்ட 
தாயும் மலம் நீங்கப்படுகிறதாயுமிருக்கும் ஆன்மாவின் அறிவு மே 
நமக்குப் ரமாணமென்று பிரமாண இலக்கணஞ்சித்தித்தமை , 
காண்க . 
ரண்டாவது பிரமாண பரிச்சேதம் 

முற்றிற்று . 


மூன்றாவது பதி பரிச்சேதம் . 


இனி , பிரமாண பரிச்சேதத்திற் கூறப்பட்ட அளவைகளால் 
அறியப்படும் பொருள்களான பதிபசு பாசங்கள் அறிவிக்கப்படு 
கின்றன . அப்பொருள்களுள் முதலாவதான பதிப்பொருள் சிவ 
னென்று இப்பரிச்சேதத்தில் கூறப்படுகின்றது . 


சிவத்தன்மையாவது எல்லாப்பொருள்களையும் ஒரு சோ 
அறிந்து எல்லாச்செயல்களையும் ஒருசேரச்செய்யும் ஞன ரூபம் 
கிரியா ரூபமான சத்தியுடன் கூடியிருப்பதாகும் . இவ்வித 
ஞானக்கிரியாசத்திகள் பசுவினிடத்தில் களிம்பால் செம்பு போல் 
மறைக்கப்பட்டிருக்கின்றன . ஆயினும் பசுவினிடத்திலிருக்கும் 
ஞானக்கிரியாசத்திகள் , ( அநாதியே ) களிம்பால் மறைக்கப்பெற்ற 
செம்பு போல் ( அநாதியே ) மலத்தால் மறைக்கப்பெற்றிருத்தலால் 
அந்தச்சத்திகள் இல்லை யென்பதற்கு ஒப்பாகு மா கையால் பசு 
வினிடத்தில் அதிவியாத்திக்குற்றம் நிகழாதென்க. 


கூ . ப 


இவ்வா றன்றிப் பதிக்கு வேறுவிதமான இலக்கணங் 
கின்றோம் . அஃதாவது , இன்றியமையாத தருமமான சுதந்திரத் 


ச 


சைவ சித்தாந்த பரிபாஷை. 


தன்மையே பதிக்கு இலக்கணம் என்பதாம் . இந்தச் சுதந்தி 
ரத்தன்மை யென்னுமிலக்கணம் அனாதியே மலத்தின் சேர்க்கை 
யுடைமை பற்றிச் சடம்போலும் உள்ள பசுவுக்கும் சடமாகவே 
இருக்கும் பாசத்திற்கும் இல்லாமையால் இந்த இலக்கணத்திற்கு 
அதிவியாத்திக்குற்றம் இல்லாமை காண்க . 


சுதந்திரத் தன்மையாவது , பிறபொருளால் தான் ஏவப்படா 
மலிருந்து எல்லாப்பொருளையும் தான் ஏவுதலாகும் . இவ்வித 
சுதந்திரத்தன்மை , பசுபாசங்களை ஏவுகின்றவராயும் ஈசுவரத்தன் 
மை என்னும் சுவரூபவிளக்கலாபத்துடன் கூடியவராயுமிருக்கும் 
பதியினிடத்திற்றான் நிலைபெறும் . 


இத்தன்மையினையுடைய பதிப்பொருள் பரமசிவன் ஆன்மசிவ 
னென்னும் இரண்டுவிதமான வேறுபாடுடையது , அந்த இரண்டு 
சிவன்களுள் முதன்மையான பரமசிவன் இயல்பாகவே சித்தித் 
துள்ள சுதந்திரத்தன்மையோடு கூடியிருக்கின்றான் அந்தப்பர 
மசிவனுக்கும் அனுக்கிரகஞ்செய்வதற்கு வேறு ஈசுவரனுண் 
டென்று கொண்டால் அவனுக்கும் மற்றொருவர் வேண்டுமென் 
றாகி அவ்வாறே மேலுஞ்சென்று வரம்பின்றி ஓடலென்னும் குற் 
றத்திற்கிடனாகும் . ஆகையால் அந்தப் பரமசிவன் ஒருவனேயா 
வன் . அந்தப் பரமசிவன் அனாதியாகவே சித்தித்த படைத்தல் 
காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுக்கிரகித்தலென்னும் ஐந்து 

தாழில்களைச் செய்வதற்காக மந்திர மயமான ஈசான முதலிய 
ஐந்து வடிவமுடையவனாக ஆசிரியர்களால் தியானஞ்செய்யப் 
படுகின்றான் . 

அந்தப் பரமசிவனுடைய அனுக்கிரகத்தால் சுதந்திரத் 
தன்மை அடையப்பெற்றுள்ள ஆன்மசிவன் அநேகர் . அவர் 
களுள் , இலய அவத்தையடைந்த ஆன்மசிவன்கள் வெளியிலே 
செல்லும் விருத்தியின்றி அகத்தில் தன்னிடத்தில் ஒடுங்கி நிற்ப 
வர்களாகையால் அவர்களுக்கு அதிகாரங்கிடையாது . ஆதலால் 
அவர்கள் விஷயத்தில் சரீரம் உண்டென்று கூறுவதில் பிரயோச 


மூன்றாவது பதிபரிச் சேதம் . 


னமில்லை . போக அவத்தை அதிகார அவத்தை அடைந்தவர் 
கள் விந்து சம்பந்தமான தேகத்துடன் கூடியிருத்தலால் அவர் 
கள் விஷயத்திலும் வேறு சரீரம் உண்டென்று கூறவேண்டாம் . 


பரமசிவனது சரீரமாகக் கூறப்பட்ட அந்த ஐந்து மந்திரங் 
களும் பரமசிவனிடத்தில் பிரிக்கமுடியாத சம்பந்தத்திலிருத்த 
லால் 

அவனது சத்திகளேயாகும் . ஈசானமுதலிய பெயர்களு 
டன் கூறப்பட்ட அந்த மந்திரங்களாலே யே பரமசிவனுக்குச் 
சிரக்ரசு முதல் பாதமீறான அவயவமுடைய வடிவமானது கூறப்படு 
கின்றது . அஃதெவ்வாறெனில் , பரமசிவன் நித்தியமாயும் மலமில் 
லாததாயும் இருக்கும் - அதிசயமில்லாத அறிவுடன் கூடினவனா 
யிருக்கிறபடியால் விகாரமற்றவனாயிருக்கின்றான் . ஆதலால் நாச 
முடையதாயும் மலமுடையதாயும் அதிசயத்துடன் கூடியதாயும் 
சடமாயும் உள்ள சரீரம் அவனுக்கு 

அவனுக்கு உண்டென்று 

டன்று கூறுதல் 
கூடாது . ஆகையால் அவன் சரீரமில்லாதவனாயிருந்த போதிலும் 
அவனிடத்தில் விட்டுப்பிரியாமல் சமவேதமாயிருக்கும் சத்திரூ 
மான சோதியையே மகிமை பொருந்திய சரீரமாகப் பாவித்துச் 
சாதகர்கள் தங்கள் காரியத்தைச் சாதிக்கின்றனர் . அவ்விதமான 
சரீரத்தைச் சாதகர்கள் பாவிக்கவில்லையாயின் அவர்களது காரி 
யம் முடிவு பெறாது . ஆகையால் தங்கள் 

காரியசித்தியின் 
பொருட்டுச் சரீரமில்லாத பரமசிவனுக்குச் சரீரத்தைப்பா விக் 
கின்றனர் . 


5U 


* 


இந்தப் பரமசிவனது சத்தி உண்மையில் ஒன்றாயிருந்தும் 
அறியப்படும் பொருள்கள் செய்யப்படும் பொருள்கள் 

பாருள்கள் ரூபமான 
உபாதிகளின் வேறுபாட்டால் அறிவு செயல் என்னும் வேறு 
பாட்டையடைகின்றது , அடையவே , அந்த ஞானசத்திகிரியா 
சத்திகளும் உபாதி வேறுபாட்டால் பல வேறு பாட்டையடைந் 
தாலும், பிரதானமாக முதலாவதான ஞானசத்தியுடன் விட்டுப் 
ரண்டாவதான 

கிரியாசத்தியானது உலகத்தைப் 


பிரியாத 


* அதிசயம் - புதிது புதிதான தோற்றம் . 
* உபாதி பிரிப்பதற்குச் சாதனமாவது . 


சஉ 


சைவ சித்தாந்த பரிபாஷை , 


படைத்தல் முதலிய ஐவகைத்தொழில் வேறுபாட்டால் ஐவகை 
யான வேறுபாட்டை யடை 

யடைகின்றது . அதுபற்றியே அந்தச் 
சத்தி வேறுபாடுகள் மந்திரங்களென்று கூறப்படுகின்றன . மந்தி 
ரமென்பது மனனம் திராணம் எனப் பிரிக்கப்படும் . அவற்றுள் 
மனனமாவது எல்லாமறிதல் . திராணமாவது சமுசாரியைக்காத் 
தல் . எனவே மந்திரமென்பது எல்லாவற்றையு மறிந்து சமுசாரி 
யைக்காத்தல் என்னும் பொருளைத்தரும் . 

இவ்விதமான ஐவகை மந்திரங்களை வடிவமாகவுடைய பாம 
சிவன் அனந்தர் முதலிய அதிகாரிகளுடன் நெருங்கி யிருத்தலி 
னால் அதிகாரியெனக் கூறப்படுகிறார் . 

அதிகாரிகளாவார் யாவரெனில் , எவர்கள் நேரேயாகவாவது 
பாம்பரையாகவாவது பரமசிவனிடமிருந்து சித்தாந்த சாத்திரங் 
களை 

அடையப்பெற்றவர்களாயும் , முற்றுணர்வு முதலிய 
குணங்களையுடையவர்களாயும் , மலபரிபாகம் நிறைந்திருந்தும் 
அதிகாரமலம் எஞ்சியிருத்தலால் பசுக்களுக்கு அனுக்கிரகஞ்செய் 
வதான அதிகாரத்தின் பொருட்டு அபிஷேகத்துடன் 
கூடிய 
தீக்ஷையை யுடையவர்களாயும் இருக்கிறார்களோ அவர்களே 
அதிகாரிகளாவர் . இந்த அதிகாரிகளே அபரசிவனென்றும் ஆன்ம 
சிவாசாரியர்களென்றுங் கூறப்படுகின்றனர் . 

இவ்விதமான ஆன்மசிவன்களுள் , சிருட்டியாரம்பத்தில் பா , 
மசிவனால் நேரே அலுக்கிரகஞ்செய்பப்பட்டு விஞ்ஞான கேவல 
நிலையில் மந்திரமகேசுவரத் தன்மையில் ஏவப்பட்டவர்களரியும் 
மகேசுவாதத்துவத்தில் வாசஞ்செய்கிறவர்களாயும் உள்ள அனர் 
தர் முதலிய வித்தியேசுவரர் எண்மர் விளங்குகின்றனர் . அவ் 
வாறே சுத்தவித்தியாதத்துவத்தில் மந்திரத்தன்மையில் ஏவப்பட் 
டவர்களாய் எழுகோடி ஆன்மசிவன்கள் விளங்குகின்றனர் . அவ் 
வாறே பிரளயகேவல நிலையில் மலமற்றவர்களாய்ச் செய்யப் 
பட்டு மந்திரேசுவரத்தன்மையில் ஏவப்பட்டவர்களாய் மண்டலி 
முதலிய நூற்றுப்பதினெட்டு ஆன்மசிவன்கள் கலைமுதல் பிருதிவி 
ஈறான தத்துவவரிசைகளில் வசிக்கின்றனர் . சகல நிலையில் பாம் 
பரையாக அனந்தர் வாயிலாய் அனுக்கிரகஞ்செய்யப்பட்டு ஸ்ரீ 


மூன்றாவது பதிபரிச் சேதம் . 


கண்டர் முதலிய அளவில்லாத உருத்திரர்கள் பிரமாண்ட 
களுக்கு அதிபதியாயிருக்குந் தன்மையில் ஏவப்பட்டிருக்கின்றனர் . 
அவ்வாறே அந்த உருத்திரர்கள் வாயிலாய்ச் சிற்சில தேவர்களும் 
அந்தத் தேவர்கள் வாயிலாய்ச் சிற்சில மனுடர்களும் அனுக்கிர 
கஞ்செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு ஆசிரியர்களின் 
தொடர்ச்சியானது அதனை யறிவிக்கும் நூல்களால் அறியத்தகுந் 


* 


இந்த உருத்திரர்களனைவரும் சகலாவத்தையில் மந்ததரம் மந் 
தம் தீவிரம் தீவிரதரமென்னும் நான்கு விதமான சத்திநிபாதத் 
தை அனுசரித்து அனுக்கிரகிக்கப் பெற்றிருக்கின்றனர் . எதனாலெ 
னின் , திதிகாலத்திற்றான் அவர்களுக்கு மலபரிபாகம் நிகழ்கின்ற 
மையாலென்க . இந்தத் திதிகாலத்தில் முத்திசாதனங்களைப் பூர 
ணமாய் அடைந்தவர்களுக்கு முறையாகவேமுத்தி நிகழ்கின்றது . 
திதியின் அந்தத்திலாவது பிரளயத்திலாவது அதிகாரிகளில்லாமை 
யால் நிறைந்த மலபரிபாக முடையவர்களுக்கு உடனே முத்தி 
நிகழ்கின்றது . ஆதலால் அதிகாரம் பெற்ற எல்லா ஆன்மசிவன் 
களுக்கும் பதிபதார்த்தத்துள் அடக்கங் கூறப்படுகின்றது . எதனா 
லெனின் , அந்த ஆன்மசிவன்கள் முற்றுணர் வுடைமை முதலிய 
வற்றுடன் கூடியிருக்குங்காலத்துப் பதியுடன் சமானமாயிருத்தல் 
பற்றிப் பதியின் மொழிலைச செய்தற்கு உரியராயிருத்தலாலென்க. 
( இதுவரையில் அதிகாரிகளாவார் இவரென்பது கூறப்பட்டது . ) 

* இனி, அதிகாரமாவது 1 பின்னர்க் கூறப்படும் இலக்கணங் 
களையுடைய பசுக்களுள் பக்குவமலர் அபக்குவமல ரென்னும் 
இருகூட்டத்துக்கு முறையே சுத்தாசுத்தபோகங்கள் நிகழ்வதின் 
பொருட்டு விந்து மாயைகளால் உண்டுபண்ணப்பட்ட தனுகரண 
புவன போகங்களுடன் சம்பந்தத்தை யுண்டுபண்னுதல் சிருட்டி ; 
அப்புவனங்களில் போகத்தைய நுபவிக்கச் செய்தல் திதி ; பின்னர் 
இளைப்பாறுதலின் பொருட்டு அப்புவனங்களிலிருந்து ஆன்மாக் 
களை விலகச்செய்தல் சங்காரம் ; அப்போகங்களுள் இசி தள்ளத் 
தகுந்தது என்னும் அறிவு உண்டாகாமல் தடுத்தல் திரோதானம் ; 

* பின்னர் - பசு பரிச்சேதத்தில் . 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


பின்னர் தள்ளத்தகுந்தது என்னும் அறிவையுண்டுபண்ணி அதன் 
வழியாய் சுதந்திரத்தன்மையைக் கொடுப்பது அனுக்கிரகம் ; இவ் 
வாறு சிருட்டிதிதி சங்காரம் திரோதானம் அனுக்கிரகம் என ஐவ 
கைப்படும் . 


இந்த இன்றியமையாத அதிகாரமான ஐந்து தொழில்களும் 
அனாதியே முத்தனான பரமசிவனுக்கு சுத்தாத்துவ வாசிகளிடம் 
நேரே உண்டாகின்றன . அசுத்தாத்துவ வாசிகளிடம் 
வாயிலாய் நிகழ்கின்றன . இவ்வாறு ஐந்தொழில் புரிதல் தான் 
பரமசிவனுக்கு முதலாவதான அதிகார அவசரமெனப்படும் . 


அனந்தர் 


இனி , இரண்டாவது போக அவசர மாகும் அஃதெவ்வா 
றெனில் , எவர்கள் யாதாவதொருவிதமான தகுதி பின் மிகுதியால் 
அதிகாரம் நீங்கினவர்களாய்ச் சத்திசம்பந்தமான போகத்தில் 
மாத்திரம் ஆசையுடையவர்களாய்ச் சத்திதத்துவ சதாசிவதத்து 
வங்களில் வாசஞ்செய்கின்றனரென்று ஆகமங்களில் கூறப்படுகின் 
றனரோ அவர்களே போகிகளெனப்படுவர் . அவர்களிடத்து விளங் 
கித்தோன்றும் பரமசிவன் போகி என்று கூறப்படுகிறார் . 


மூன்றாவது இலய அவசரமாகும் இந்த இலயாவசரமே 
வெகுகாலமாய்ப் போகத்தைத்தாண் டின ஆன்மசிவன்களுக்குப் 
பாசநீக்கத்தின் மிகுதியால் மிகவும் பரிபூரணமான சொரூபத்தை 
விளக்கஞ்செய்வதால் பரமோக்ஷ மென்னும் சொல்லால் கூறப்படு 


கின்றது . 


இம்மூன்றனுள் , அதிகார அவத்தை போக அவத்தை என் 
னும் இரண்டற்கும் , கீழுள்ள பசுத்தன்மையை நோக்கி 
மோக்ஷத்தன்மை யிருப்பினும் , மேலுள்ள இலய அவத்தையை 
நோக்கிப் பந்தத்தன்மையே இருக்கின்றதென நிச்சயித்து ஆசிரி 
யர்களும் இந்த இலயாவத்தையை யடைய வேண்டுமென்ற 
தனது எண்ணம் நிறைவேறும் பொருட்டு ஈசுவரனை ஆராதிக்கின் 
றனர் . ஆகவே , இலயாவத்தை அடைந்தவர்களுள் ஈசுவரன் , 
முக்கிய திருட்டாந்தமாக வைத்து இலயி என்று கூறப்படு 
--கின்றான் . 


மூன்றாவது பதிபரிச் சேதம் . 


சரு 


. 


விந்து 


இவ்வாறு ஆன்மசிவரூபமான உபாதி வேறுபாட்டால் உண் 
டான மூன்று விதமான வேறுபாட்டையுடைய பரமசிவன் , நூல் 
களில் எதிர் நிரனிரையாக * சத்தன் உத்தியுத்தன் பிரவிருத் 
தன் என்றும் , நிஷ்களன் சகளநிஷ்களன் சகளன் என்றும் , 
சிவன் சதாசிவன் மகேகவானென்றும் வேறுவேறான சொற் 
களாற் கூறப்படுகின்றார் . 

அவ்வாறாயின் , பரமசிவனுக்கு இலயி போகி அதிகாரி என் 
னும் வேறுபாடு அவனது 

பரிக்கிரக சத்திரூபமான 
வென்னும் உபாதி வேறுபாட்டால் நிகழ்கிறதென்று நூல்களில் 
கூறப்படவும் , ஆன்ம சிவரூபமான உபாதி வேறுபாட்டால் நிகழ் 
கிறதென்று கூறுதல் எவ்வாறு பொருந்துமெனில் , அஃதுண் 
மையே . ஈசுவரனுடைய பரிக்கிரக சத்தியாவது , பரை மகாமாயை 
விந்து குண்டலிநீ என்னும் பலவிதமான சொற்களால் கூறப் 
பட்டதாயும் , சுத்ததத்துவங்களுக்கு முதற்காரணமாயு மிருக்கும் 
சிவதத்துவமேயாம் . அந்தச் சிவதத்துவத்தின் காரியமான 
சத்தி முதல் சுத்த வித்தை முடிவான நான்கு தத்துவங்களில் 
முறைறயே சூக்கும தூல போகங்களின் அதிகாரத்திற்கு உரியரான 
சுத்தான்மாக்களிருக்கின்றனர் . அந்தச் சுத்தான் மாக்களின் தனு 
கரணங்களும் அந்தச் சிவதத்துவத்திலிருந்து உண்டானவைகளே 
யாம் . க வே , அவ்வித விந்துவின் காரியங்களுக்கும் ஆன்ம 
சிவன்களுக்கும் அவயவ அவயவித்தன்மையுடன் கூடிய அபேதம் 
இருத்தலால் பரமசிவனது வேறுபாட்டிற்கு ஆன்ம சிவன்களை 
உபாதியாகக் கூறுவதில் ஒரு குற்றமுமில்லை யென்க . 

ஆகையால் தனது சத்தியால் எப்பொழுதும் அதிட்டிக்கத் 
தகுந்த விந்துவினுடைய கலக்கப்படாத பாகத்திலும் கலக்குண்ட 
சூக்குமபாகம் தூலபாகங்களிலும் முறையே இருப்பனவாக அறி 
யப்பட்ட மூன்றுவிதமான ஆன்மவர்க்கங்களால் தனித்தனியே . 
அறியப்பட்ட பரமசிவன் மூன்றுவிதமான வேறுபாட்டை 
அடைந்திருக்கின்றான் . எதனாலெனில் , நித்தியனாயும் வியாபக 
னாயுமிருக்கும் அந்தப்பரமசிவனுக்கு எவ்விடத்தும் எக்காலத்தும் . 


இலயத்தை முதலாகக்கொண்டு பொருள் கொள்ளல் . 


அசு 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


பரம 





வியாபகமிருத்தலால் என்க . ( இலபமுதலிய அவத்தைகளிலிருக் 
கும் ஆன்மாக்களால் பரமசிவனும் இலயமுதலிய வேறுபாட்டை 
யடைந்திருக்கின்றான் என்பது இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டமை 
காண்க .) 

அவ்வாறாயின் , விந்து என்னும் சிவதத்துவமானது 
சிவனை விட வேறான திரவியமாயிருத்தலால் அதனை அவனது 
சத்தியென்று எவ்வாறு கொள்ளலாமெனில் , சமாதானங்கூறு 
கிறோம் . கேட்பாயாக . கருத்தாவான பரமசிவன் தனக்குச் சாத 
னமாயுள்ளதாயும் தன்னிடத்தில் பிரிக்கமுடியாத சம்பந்தத்திலி 
ருப்பதாயும் உள்ள சிற்சத்தியால் , சுத்த உலகத்திற்கு முதற்கா ! 
ணமாக அந்தச் சிவதத்துவத்தைக் கொள்கின்றார் . ஆகையால் 
அவனது சத்தியால் கொள்ளப்பட்டதாயும் அந்தச் சத்தியால் 
வியாபிக்கப்பட்டதாயு மிருக்கும் அந்தச் சிவதத்துவத்தை உபசா 
ரத்தால் சத்தியுடன் அபேதமாய் சத்தியென்று கூறுகிறோம் . 
அல்லது அந்தச் சிவதத்துவமானது சத்திதத்துவமுதலிய காரிய 
சத்திகளின் கூட்டமாயிருத்தல்பற்றி அதனைச் சத்தியென்று 
கூறினதாகக் கொள்ளுதலுமொன்று . 

அந்தச் சிவதத்துவ ரூபமான விந்துவுக்குக் கருத்தாவின் 
அதிஷ்டானமின்றிக் காரிய ரூபமாகப்பரிணமித்தல் - கூடாது , 
எதனாலெனின் , அது முதற்காரணமாயிருத்தல்பற்றிச் சடமாயி 
ருத்தலாலென்க . 

அந்தச் சிவதத்துவத்தின் காரியம் சொல் பொருள் என்னும் 
வேறுபாட்டால் இரண்டுவிதமாயிருக்கின்றது . அவற்றுள் முத 
லாவதான சொற்பிரபஞ் சமானது , நாதம் விந்து அக்காம் என் 
னும் வேறுபாட்டால் மூன்றுவிதமாயிருக்கின்றது . இரண்டாவ 
தான பொருட் பிரபஞ்சமானது , கலை தத்துவம் புவனம் என்னும் 
வேறுபாட்டால் மூன்றுவிதமாயிருக்கின்றது . அந்தச் சொல்லுக் 
கும் பொருளுக்கும் எக்காலத்தும் வேற்றுமை கிடையாது . எவ் 
வாறெனில் , சிவசத்தியால் கலக்கஞ்செய்யப்பட்ட விந்துவிலி 
ருந்து சாந்தி என்னும் பெயர்கொண்ட ஒரு கலையானது சந்திர 
கிரணத்தால் கலக்கப்பட்ட கடலிலிருந்து அலையுண்டாவது போ 
லச் சூக்குமமாயுண்டாகின்றது , அந்தச் சாத்திகலையிலிருந்து 


மூன்றாவது பதிபரிச் சேதம் . 


வித்தை பிரதிட்டை நிவிருத்தி என்னும் மூன்று கலைகள் ஒன் 
றன் பின்னொன்றாய்த் தூலரூபமாய்த் தொடர்ச்சியாயுண்டா 
கின்றன . அப்பொழுது அந்த விந்து விலிருந்தே சத்தி என்னும் 
தத்துவமானது கருத்தாவின் உத்தியோகமாத்திரத்தால் சாந்தி 
கலைபோல் உண்டாகின்றது . அந்த விந்துவிலிருந்தே 
சதா 
சிவம் மகேசுவாம் சுத்தவித்தை என்னும் மூன்று.தத்துவங்கள் 
கருத்தாவின் ஞானக்கிரியாசத்திகளின் சமமான வியாபாரத்தா 
லும் கிரியை அதிகமான வியாபாரத்தாலும் 

ஞானமதிகமான 
யாபாரத்தாலும் முறையே தோன்றுகின்றன . ஆகவே தத்து 
வங்களுக்குக் கலைகளாதாரமாயிருத்தலால் அந்தக்கலைகள் தத்து 
வங்களுக்கு உபயோகம் . அந்தத் தத்துவ மகள் , புவனங்களுக்கு 
ஆதாரமாயிருத்தலாலும் சொல்லுக்குப் பற்றுக்கோடாயிருத்த 
லாலும் அவ்விரண்டற் கும் உபயோகம் . 

மேலான முதற்காரணமான அந்தவிந்துவுக்கே , கலை தத்து 
வம் என்னும் இரு காரியவர்க்கங்களை நோக்கிச் சாந்திய தீதகலை 
என்றும் சிவதத்துவமென்றும் இரண்டு பெயர்கள் நிகழ்ந்தன . 
அவற்றுள், சத்திதத்துவத்திற்குச் சாந்திய தீதகலையில் இருப்பும் 
சதாசிவதத்துவ முதல் சுத்தவித்தியாதத்துவம் ஈறான மூன்று தத் 
துவங்களுக்கும் சாந்திகலையிலிருப்புமாகும் . வித்தை முதலியகலை 
கள் மாயாசம்பந்தமான தத்துவங்களுக்குப் பற்றுக்கோட 

காடாயிருக் 
கின்றனவென்று பின்னர்க் கூறப்போகின்றோம் . 

ஆகையால் ஆகாய ரூபமான முதற்காரணமாயுள்ள அந்தச் 
சிய தத்துவமென்னும் விந்துவில் எல்லாச் சொற்களுக்கும் 
காரணமாயும் மிகவும் சூக்குமமாயும் உள்ள நாதமென்பது வெளிப் 
படையாக விளக்கமின்றிச் சூக்குமமாக அடங்கியிருக்கிறதென் 
பது ஆசிரியர்களாலனுபவிக்கப்படுகிறது . ஆதலினாற்றான் அந்தச் 
சிவதத்துவத்திற்கு பரநாதம் என்னும் பெயர் நிகழ்ந்தது . அந்த 
விந்துவிலிருந்து சத்தி தத்துவம் உண்டாகுங் காலத்தில் , எல்லாச் 
சொற்களின் கூட்ட ரூபமாயும் * ஸ்போட ரூபமாயும் இருக்கும் 
இந்த நாதமானது சூக்குமமாய் விளக்கமடைகின்றது . இதுபற்றி 
யே அந்தச் சத்தி தத்துவத்திற்குப் பரவிந்து என்னும் பெயர் 

ஸ்போடம் - பொருளை விளக்கும் ஒலி . 


சஅ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


| 


என் 


த 


நிகழ்கிறது . பின்னர் இந்த ஒலி ரூபமான நாதமானது சாதாக்கிய 
தத்துவந் தோன்றுங்காலத்தில் மிக விளக்கமாப் தூலமாய் அனு 
பவிக்கப்படுகிறது . ஆகையினாலேயே இதற்கு அபரநாதமென்பது. 
பெயர் . பின்னர் இந்த அபராதத்திலிருந்து தத்துவங்களின் 
சேர்க்கையால் சொற்கூட்டமாகிற அக்காவிந்து உண்டாகின்றது . 
இது அபரவிந்து வாகும் . பின்னர் இந்த அபாவிந்துவிலிருந்து ஈசு 
வர தத்துவத்தைச் சார்ந்த சூக்கும எழுத்துக்களும் இந்தச் சூக் 
கும எழுத்துக்களிலிருந்து சுத்த வித்தியா தத்துவத்தைச் சார்ந்த 
தூல எழுத்துக்களும் முறையே உண்டாகின்றன . 

இவ்வாறு சத்தி சாதாக்கியம் ஈசுவரம் சுத்தவித்தை 
னும் நான்கு தத்துவங்களைச் சார்ந்து உண்டாகின்ற நான்கு வி 
மான ஒலிகள் முறையே சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி 
என்னும் நான்குவிதமான சொற்களின் தொழில் ரூபமாய் ஒவ் 
வொரு ஆன்மாக்கள் தோறும் அவரவர் கன்மத்தை அனுசரித்து 
விளக்கமடைந்து எல்லாப் பொருள்களுக்கும் வாசகங்களாகச் 
சித்திக்கின்றனவென்று ஊகிக்கத் தகுந்தது . 

அந்தச் சத்தி தத்துவத்தில் சூக்கும போகத்தை அனுபவிப் 
பதின் பொருட்டு அனாசிருத முதலிய பதினைந்து புவனங்களும் , 
சதாசிவ தத்துவத்தில் தூல போகத்தை அனுபவிப்பதின் 
பொருட்டு சதாசிவமென்னும் பெயருடைய ஒரு புவனமும் , 
மகேசுவர தத்துவத்தில் சூக்கும போகத்திற்காகவும் அதிகாரத் 
திற்காகவும் அனந்தம் முதலிய எட்டுப் புவனங்களும் , சுத்தவித் 
தியா தத்துவத்தில் தூலபோகத்திற்காகவும் தூல அதிகாரத்திற் 
காகவும் மனோன் மனி முதலிய ஒன்பது புவனங்களும் இருக்கின் 

இந்தப் புவனங்களையடைந்த மகாத்மாக்கள் தத்துவம் 
வன மென்னு மிரண்டு ரூபங்களான சூக்கும தூல தேகமுடைய 
வர்களாய் அத்தகைய மிக அழகு பொருந்திய மாலை சந்தனம் 
பெண் முதலியவைகளுடன் மிகவும் அதிகமான போகத்தை 
புடையவர்களாய் சிவானந்தானுபவத்துடனும் கூடி விளங்குகின் 
றார்களென்பது கூறவாவேண்டும் . 

மூன்றாவது பதி பரிச்சேதம் முற்றிற்று . 


றன . 


புவ 


நான்காவது பசு பரிச்சேதம் . 


பசுக்களான ஆன்மாக்கள் அநேகர் ; சேதனர் ; பாசத்தால் 
தடைபட்ட அறிவையுடையவர் ; ஆதலினால் சுதந்திரத்தன்ன 
இல்லாதவர் ; பதியின்றொழிலுக்கு விடயமா புள்ளவர் ; அதனால் 
பதியாலனுக்கிரகஞ் செய்யத் தகுந்தவர் ; நித்தியர் ; வியாபகர் 
என்னும் இவ்விதமான அநேக இலக்கணமுடையவராவர் . 

இந்த இலக்கணங்களையுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞனாகலர் 
பிரளயாகலர் சகலர் என்னும் மூன்றுவிதமான வேறுபாட்டை 
யுடையவர்களாய் விளங்குகின்றனர் . அம்மூவர்களுக்கும் சுதந் 
திரத்தன்மையை இல்லை என்னும்படி செய்யக்கூடிய ஆணவமலம் 
கன்மமலம் மாயாமலமென்னும் பாசங்களுள் , விஞ்ஞானாகலரிடத் 
தில் ஆணவமலம் ஒன்றும் , பிரளயாகலரிடத்தில் ஆணவம் கன்ம 
மிரண்டும் , சகலரிடத்தில் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மூன் 
றும் இருக்கின்றன . 

அஃதெவ்வாறெனில் , எந்த ஆன்மாக்கள் , சாமானிய சாத் 
திரங்களால் அறியப்பட்ட ஞானம் யோகம் சன்னியாசம் முதலிய 
உபாயங்களினாலாவது போகானுபவத்தினாலாவது எல்லாக் கன்மங் 
களும் நாசமடையப்பெற்றவர்களாயும் , அந்தக் கன்மங்களின் 
அனுபவத்திற்குச் சாதகமாயுள்ள மாயா காரியங்களான சூக்கும 
தூல தேகங்களின் சம்பந்தத்தை விட்டு மிகவும் விலகியிருக்கிற 
வர்களாயும் , ஆணவமலமொன்று மாத்திரமுடைய கேவலர்களா 
யும் , மலபரிபாகம் நிகழும் வரை பராபர மோக்ஷத்தையடையா 
மல் மாயைக்கு மேற்பட்ட சுத்த வித்தியா தத்துவத்தில் வசிப்ப 
வர்களாயும் நூல்களில் கேட்கப்படுகின்றனரோ அந்த ஆன் மர்க் 
களே விஞ்ஞானாகலராவர் . அவர்கள் 

அவர்கள் ஆணவ மலமென்னும் ஒரு 
பாசத்தையுடையவர்கள் . எதனாலெனின் , அந்த மலத்தின் 
வேறான கன்மம் மாயையென்னும் இரண்டு பாசங்களுக்கும் மேற்: 
பட்டவர்களாகையாலென்க . 

அவர்களுள் , சிலர் சிருட்டியின் ஆரம்பத்தில் மலபரிபாகத் 
தின் வேற்றுமைக்குத் தக்கவாறு பதியால் நேரே அனுக்கிரகிசு 


ரு 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


கப்பட்டு மேலே கூறப்பட்ட சுத்த வித்தியா தத்துவத்தில் 
போகானுபவத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் முறையே மந்தி 
ரேசுவரர்களாகவும் மந்திர மகேசுவரர்களாகவும் ஏவப்படுகின்ற 
னர் . 

வேறு சிலர் , மலத்தின் பரிபாக மிகுதியால் போகத்தினிடத் 
தும் அதிகாரத்தினிடத்தும் ஆசையற்றவர்களாய் பதியால் 
மோக்ஷத்தையடைகின்றனர் . எஞ்சிய 

எஞ்சிய ஆன்ம வர்க்கங்கள் மல 
பரிபாகம் நிகழும் வரை திடமான மலத்தடையால் ஒன்றுமறி 
யாதவர்களாய் 

* கைவல்லியாவத்தையிலேயே இருக்கின்றன 
ரென்று பெரியோர்கள் கூறுகின்றனர் . 

அவ்வாறாயின் , விஞ்ஞான கேவலர்களிடத்தும் ஆன்மத்தன் 
மையிருக்கின்றமையால் அந்த விஞ்ஞான கேவலர்கள் வியாபக 
மாயிருக்கவேண்டும் . அவ்வாறன்றி விந்துவின் காரியமான சுத்த 
வித்தை ஈசு வர மென்னுந் தத்துவங்களில் அவர்களுக்கு இருப் 
புக் கூறப்படுகின்றது . அது எவ்வாறு பொருந்து மெனின் , கன்ம 
மலமில்லாதவர்களாதலால் 

காரியத்தைத் தாண்டினவர் 
களாயும் சிறிது காலத்துள் விந்துவின் காரியங்களான ஏனைய தத் 
துவங்களை அடைபவர்களாயும் இருக்கின்ற விஞ்ஞானகலர்களுக்கு 
ஏகதேசமான நடுப்பாகத்தில் இருப்புக்கூறியது உபசாரமே 
யாகும் . 
அற்றேல் , ஆன்மாக்களுக்குக் கைவல்யமே 

மேலான 
மோக்ஷமென்று எல்லா நூல்களாலும் நிச்சயிக்கப்பட்டிருக்கவும் 
அந்தக் கைவல்லியத் தன்மையில் பசுத்தன்மை நீங்கவில்லையென் 
பது எவ்வாறு பொருந்துமெனில் , அவ்வாறன்று . அந்தக் கை 
வல்ய ரூபமான முத்தியானது சித்தாந்த சாத்திரங்களல்லாத 
வேறு சாத்திரங்களிற்றான் பிரசித்தமாயிருக்கின்றது . சித்தாந்த 
சாத்திரங்களில் தன் சொரூபத்தினுடைய விளக்கமே ஆன் 

ன்மாக் 
களுக்கு முத்தியென்பது பிரசித்தம் . அந்தச் சொரூபமானது 
சருவஞ்ஞத்துவ சருவ கருத்திருத்துவ ரூபமான சிவத்தன்மை 
யென்பது மேலே கூறப்பட்டுள்ளது . வ்விதமான சிவத்தன் 


மாயா 


. 


* கைவல்லியாவத்தை - விஞ்ஞான கேவலாவத்தை . 


நான்காவது பசு பரிச்சேதம் . 


திக 


எல் 


மை யென்னும் தனது சொரூபத்தின் விளக்கம் கைவல்யாவத்தை 
யிற் கிடையாது . 

எதனாலெனின், அந்தக் கைவல்யாவத்தை 
யிலும் தனது சொரூபத்தை மறைக்கும் 

மலம் நசியாமையா 
லென்க . எப்பொழுது மலம் நசிக்குமோ அப்பொழுதே தனது 
சொரூபம் விளங்கும் . பிற மதஸ்தர்களுடைய முத்தியில் சர்வக் 
ஞத் தன்மை முதலியவற்றின் விளக்கங் கேட்கப்படவில்லை . 

அஃதெவ்வாறெனில் , வேதாந்த மதத்தில் சச்சிதானந்த 
( பமான ஆன்மாவைத் தவிர வேறுவிதமான பொருள்கள் ஒத் 
துக்கொள்ளப்படவில்லை . அறியப்படுவதற்கு விடயமின்மையால் 
அந்த ஆன்மாவிற்குத் தர்மி ரூபமான * சுவசம்வித்து , தர்மரூப 
மான பாசம்வித்து என்னும் வேறுபாடு பொருந்தாது . 
லாத் தர்மிகளுடைய தருமங்களும் எல்லா விடத்திலும் தன்னைத் 
தவிர வேறு பொருள்களிலேயே பிரகாசிக்கின்றது . எதுபோலும் 
மெனின் , 

அக்கினியென்னுந் தருமியினுடைய சூடு என்னுந் 
தருமமானது அந்த அக்கினியின் வேறான விறகு முதலியவற்றில் 
விளங்குவது போலுமென்க. 

தரும ரூபமான அறிவின் றொழிற்பாட்டிற்கு உண்மையான 
விடயமில்லாவிடினும் பொய்யான விடயம் இருக்கின்றதென்பை 
யாயின் , பொய்யான விடயத்தையறியும் ஆன்ம அறிவிற்கும் 
பொய்த்தன்மை நிகழும் , நிகழவே , அந்த அறிவிற்குப் பொருட் 
டன்மையில்லை யென்பது சித்திக்கும் . அதுவே நமது கருக் 
தென்பையாயின் , அது பொருந்தாது ; ஆன்மாவின் தருமமான 
அறிவு பொய்யாகவே அந்தத் தருமத்திற்குத் தருமியான ஆன் 
மாவும் பொய்யெனப்படுமாகையாலென்க . 

தருமித் தன்மை தருமத் தன்மை யென்னும் இரண்டு தன் 
மைகள் ஆன்மாவினிடத்து நாங்கள் கொள்கிறதில்லையென்பையா 
யின் , தரும தருமித்தன்மையில்லாத பொருள் ஒன்றுஞ் செய்ய 
மாட்டாமையின் , பகுத்துணரத்தக்க அருத்தாபத்திப் பிரமாணத் 
தானும் , உளதாந் தன்மை மாத்திரையால் ஒரு பொருள் சாதித் 


1 


* சுவசம்வித்து - தன்னறிவு . அதாவது யானென்னும் அறிவு - 
+ பாசம் வித்து - பிற பொருளையறியும் எனதென்னும் அறிவு . 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


துப் பெறப்படமாட்டாமையானும் அக்கூற்றுப் பொருந்தாது . 
- ( அஃதாவது - ஒரு காரியத்தைச் செய்தல் தரும் தருமித்தன்மை 
பில்லாத பொருளுக்குக்கூடாது ஆதலின் இரண்டு தன்மை 
யுடைய பொருள் உண்டென்பது அருத்தாபத்திப் பிரமாணத் 
தால் சித்திக்குமெனக்கூறி , இதன்மேல் தரும்யாகப் பொருளும் 
தருமமாக உளதாந் தன்மையும் இருக்கின்றனவென்பாரை மறுத் 
தற்பொருட்டு எல்லாப் பொருளுக்கும் பொதுத் தருமமான உள 
தாந்தன்மையைக் கொண்டு சிறப்பான ஒரு பொருள் சாதிக்கப் 
படமாட்டாதென்பது அறிவித்தற்கு ரண்டாவது 

ஏதுவும் 
கூறப்பட்டவாறாமென்க . ) 

இனி , தன்னையறிபவன் வேறு இல்லாமையால் சாதிக்கப் 
படுத் தன்மையில்லை யென்பையாயின் , இது அழகாபிருக்கின்றது ; 
உபாசிக்கப்படுந் தன்மையுண்டென்று கூறுஞ் சுருதி பயனற்ற 
தாகுமாகையால் . 

ஒரு பொருளுக்கே உபாசிக்கப்படுந் தன்மையும் உபாசிக் 
தந் தன்மையும் உண்டென்று கொள்வோமென்பையாயின் , அது 
பொருந்தாது ; அந்த இரண்டு தன்மைகளும் சம்பந்தமுடைய 
இரண்டு பொருள்களுக்கு உளவாவனவன்றி ஒரு பொருளுக்கு 
உளவாகாமையால் . 

ஒரு பொருளுக்கே இரண்டு தன்மைகள் உபாதியினால் சித் 
திக் தமென்று கருதுவையாயின் , அந்த உபாதி சத்தா ? அசத்தா ?" 
சத்தாயின் உபாதி ஒரு சத்தும் பொருள் 

ஒரு சத்துமென 
இரண்டு சத்துக்கள் உளவெனப்பட்டு ஒரு பொருளுண்டென் 
னும் அத்துவிதம் நிலையாது . அசத்தாயின் அந்த உபாதியை 
விலக்குதற்காகச் செய்யும் உபாசனையும் அசத்தாகும் . அசத்தான 
கிரியையால் சத்தான பலன் அடையப்படுகிறதுமில்லை . 
பால் உபாசிக்கப்படுபவன் உபாசிப்பவன் என்னும் சிவனுக்கும் 
சீவனுக்கும் உள்ள வேறுபாட்டிற்குக் காரணமான ஒரு பொருளை 
உள்பொருளாகவே கொள்ளல் வேண்டும் 

அந்தப் பொருளே 
உபாசிக்கப்படுபவன் உபாசிப்பவன் என்னும் அறிவுடைப் 
(பொருள்களின் அறிவால் அறியப்படும் பொருளாம் . ( அஃதாவது 
- மலமென்னு மொருபொருளை உள்பொருளாகக்கொண்டாற்றான் 


ஆகை . 


நான்காவது பசு பரிச்சேதம் . 


ந .. 


யென்பது 


/ 


கமலத்தாற் கட்டுப்பட்ட சீவன் மல நிவிர்த்தியின் பொருட்டு உபா 
சிப்பவனாகவும் , மத்தாற் கட்டுப்படாத சிவனே மலத்தை நீக்கு 
தற்கு உரியனாதலின் உபாசிக்கப்படுபவனாகவும் ஆகுமென்பதாம் . ) 

ஆகவே , அறிபவனாந் தன்மைச் சத்தி வடிவாய ஆன்மாவினி 
யல்பை மலத்தோடு கூடியதாக முத்தியின்கணுடம் படாத பூர்வ 
பக்ஷியால் அந்த ஆன்ம சொரூபத்தை மறைக்கும் அநாதி மல 
மென்னும் பெயருடைய ஒரு பொருள் உண்டென எந்தக் காலத் 
திலாவது கேட்கப்பட்டிருக்கவேண்டுமென்பது சித்தாந்திகளின் 
கருத்து . 

ஆகையால் இவ்வாறு வேதாந்திகள் கூறும் கைவல்யமானது 
( மலம் நீங்காமையால் ) விஞ்ஞான கேவலத்தன்மை 
காட்டப்பட்டது . 

இனி , சாங்கிய மதத்திலும் வேதாந்தத்திற்போலவே முயற்சி 
-விசேடத்தால் பெறப்பட்ட பிரகிருதி புருடவிவேக ஞானத்தால் 
கன்மம் நசிக்க பிரகிருதியினொடுக்க ரூபமான கேவலத்தன்மையே 
முத்தியாகக் கூறப்படும் . மூலப்பிரகிருதியினொடுக்க ரூபமான 
இந்தக் கேவலத்தன்மையும் பசு நிலையேயாகும் ; மூலப்பிரகிருதி 
"யினொடுக்கத்தில் தான் மாத்திரமாய் நிலைத்திருக்கும் புருடனுக்கு 
ஒரு பொருளாவது விளங்குவதாக ( சாங்கிய நூலில் ) எவ்விடத் 
துங் கேட்கப்படாமையால் . 

ஆயின் , சாங்கியர்களாலும் முற்றறிவுடைமை உடம்பொடு 
கூடிய கேவலத்தன்மையாகக் கொள்ளப்பட்டிருக்கின்ற தென் 
--பையாயின் , இதுவே எவ்விடத்தும் நிறைந்த அறிவு ரூபமாகை 
யால் மேலான உறுதிப்பயனாதல் பற்றி இதனின் மேலான 
திப்பயனில்லாமையால் பின்னர் எந்தக்காரணத்தால் இது விடப் 
-படுகிறது ? சொல்வாயாக . 

துணையாகிய பிரகிருதி நீக்கத்தால் அந்த முற்றறிவு நீக்கப் 
--படுகிறதென்பையாயின் , அவ்வாறாயின் துணையின் அளவினதாக 
விளங்கும் அறிவு எல்லாப்பொருளையும் அறிய பாட்டாதாம் . அ 
வே , முற்றறிவை மறைப்பதாய் நிச்சயமாகப் பெறப்படும் ( மக 
மென்னும் ) பொருள் நீங்கவில்லையென எம்மாற் கருதப்பட்டதே 
சிகபெற்றது . 


11 


நச 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


ருக் 


இவ்வாறே , கன்மநாசம் முத்தியெனக் கூறும் பிறமதவாதி 
கனின் கேவலமும் பசு நிலையே யென்பது சித்தித்தமை காண்க. 

இனி , பிரளய கேவலத்தன்மை எதுவெனில் , கூறுதும் . கரு 
ணைக்கடலான பரமசிவன் நீண்ட நாளாகச் சம்சாரத்திலாழ்ந்து 
வருத்தமடைந்த ஆன்மாக்களுக்கு இளைப்பு நீக்கத்தின் பொருட் 
டும், கன்மங்களின் பரிபாகத்தின் பொருட்டும் , அளவுக்குட்படாத . 
காரியத் தோற்றங்களால் சத்திதேய்ந்திருக்கும் மாயைக்குச் சத் 
தியை விருத்திசெய்வதின் பொருட்டும் , அந்த மாயையினிடத்தி 
லேயே எல்லாக்காரியங்களையும் ஒடுக்கிவைத்துக்கொண்டிருக்கி : 
சார் . அவ்வாறொடுக்கிவைத்திருக்குஞ் சமயத்தில் ஆணவமலம் 
கன்மலமென்னும் இருமலங்களும் கெடாமையினால் அவ்விருமல 
முடையவராயும் போகத்திற்குச் சாதனமான கலை முதலிய மாயா 
காரியங்கள் நீக்கப்பெற்றவர்களாயும் உள்ள ஆன்மாக்கள் திரும் . 
பச் சிருட்டி தொடங்கும் வரை மாயையின் மத்தியத்தில் 
கின்றனர் . அவர்களே பிரளய கேவலராவர் . அவர்களுக்குக்கன்ம 
தாசமில்லாவிடினும் பிரளயத்தினாலேயே கலை முதலிய தத்துவங் 
கள் நாசமாயினமையால் பிரளய கேவலத்தன்மை நிகழ்ந்தது . 

இந்தப் பிரளய கேவலருள் எவருடைய மல கன்மங்கள் பரி 
பாகமடைந்திருக்கின்றனவோ அவர்கள் பரமேசுவரனால் நேராக 
அப்பொழுதே பரமோக்ஷத்தை யடைவிக்கப்படுகின்றனர் . எதனா 
லெனின் , அந்தப் பிரளய காலமானது அதிகாரத்திற்கு உரிமை 
யற்றதாகையா லென்க . 

அவ்வாறாயின் , அந்தப் பிரளயகாலத்தில் போக சாதனமின் 
மையால் போகமற்றவர்களான ஆன்மாக்களுக்குப் போகானுபவத் 
தால் நிகழக்கூடிய மலபரிபாகம் எவ்வாறு நிகழுமெனில் , இந்தக் 
கேள்வி பொருந்தாது . எவ்வாறெனிற் கூறுகிறோம் . மாயாகாரி 
யக்களின் சேர்க்கையாலுண்டான சுக முதலியவற்றின் அறிவுரூப 
மான போகமானது இந்தப்பிரளயத்துக்கு முன்னர் அனாதிமுதல் 
பரம்பரையில் நாசமாத்திரத்தினாலேயே * பயனடைந்திருக்கின்ற 
மையா லென்க . 


பயன் - மல்பாகத்தை உண்டு பண்ணுதல் . 


நான்காவது பசு பரிச்சேதம் . 


திரவிய நாசரூபமான பிரளயத்தில் மலமென்னுந் திரவியத் 
திற்கு ஆன்மாவென்னும் வேறு திரவியத்துடன் சேர்ந்திருத்தல் 
எவ்வாறு கூடுமெனின் , பிரளயத்தில் மாயையென்னுந் திரவியம் 
சத்திரூபமாயிருப்பது போல் ஆணவ மலமும் சத்திரூபமாயிருக் 
கிறபடியால் கூடு மென்க . 

அன்றியும் , பிரளயகாலத்திலுமிருக்கும் சிவசத்தியின் சேர்க் 
கையே மலபரிபாகத்திற்குக் காரணமாயிருக்கின்றது . அவ்வாறா 
யின் , எல்லா ஆன்மாக்களிடத்தும் சிவசத்தியின் சேர்க்கை இருக் 
கின்றமையால் ஒரே காலத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கும் மலபரி 
பாகம் நிகழ வேண்டுமென்று கேட்கக்கூடாது ; ஒவ்வொரு ஆன் 
மாக்கள் தோறும் மலசத்திகள் வெவ்வேறாய் இன்றியமையாதி 
ருக்கின்றனவாகக் கேட்கப்படுதலா லென்க . 

இனி , கன்மங்களின் பாகமானது மலசத்தியின் பாகத்தினாற் 
றான் நிகழ்கின்றது . எதனாலெனின் , மலமானது எல்லாப் பாசங் 
களுக்கும் மூலமாயிருத்தலா லென்க . 

சில விடங்களில் மலத்திற்குப் பரிபாகமில்லாவிடினும் சிவசத் 
தியினால் கன்மபரிபாகம் உண்டென்றறியத் தகுந்தது . எதனாலெ 
னின் , 1 கன்ம ஒப்பு நிகழ்கின்றமையா லென்க . 

கன்மங்கள் பக்குவமடைந்திருந்த போதிலும் திதிகாலத்தில் 
அனுபவத்தால் சிக்கின்றன. அவ்வாறாயின் , பிரளயத்தில் போக 
மின்மையால் போகானுபவத்தால் கன்மங்களின் நாசம் எவ்வாறு 
நிகழுமெனின் , அஃதுண்மையே . வேறுபாடுள்ளனவாயும் அள 
வில்லாதனவாயும் உள்ள கன்மபரம்பரைகளுக்குப் பாகமானது 
முறையாகவும் ஒரேகாலத்திலுமாக இரண்டுவிதமாய் நிகழ்கின் 
றது . அவற்றுள் , முறையே பாகமான கன்மங்கள் தேகத்துடன் 
கூடின அனுபவத்தால் நசிக்கின்றன . ஒரே காலத்தில் பாகமான 
ஏனையகன்மங்களனைத்தும் சிவானுக் கிரகவிசேடத்தாலேயே நசிக் 
கின்றன என்றறிந்துகொள்க. 

- சிவபுண்ணியத்தால் இருவினை யொப்பு நிகழ்ந்து அதனால் மலபரி 
பாகம் நிகழுமென்று கூறுமிடங்களை இவ்விடத்திலெடுத்துக்காட்டிய 
தென்க , 


பருசு 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


| 


இனி , பரிபாக மடையாத மலகன்மமாயை களையுடைய 
சகலராயிருக்குந் தன்மை எதுவெனில் , கூறுகிறோம் . மேற்கூறிய 
வாறு சிருட்டி காலம் வரை ஒரு தொழிலுமில்லாமல் ஒடுங்கி 
யிருக்கும் அவத்தையினால் இளைப்பாறுதலையடைந்தவர்களாயும் 
திரும்பவும் போகானுபவத்திற்கு உரிமையான நிலையையுடைய 
வர்களாயும் உள்ள ஆன்மாக்களை அறிந்து , மிகவுங்கருணையுடன் 
கூடிய பரமசிவன் அனந்தேசுவரரிடம் வைக்கப்பட்ட தனது சத் 
தியால் பின்னர்க் கூறப்படும் மாயாதத்துவத்தைக்கலக்கஞ்செய்து 
அசுத்தாத்துவ சிருட்டியைத் தொடங்குகின்றார் . அந்தச் சிருட் 
டியால் கலை முதலிய போகசாதனப் பொருட் கூட்டங்களையடை 
ந்தவர் களான பசுக்கூட்டங்கள் சகலரெனப்படுகின்றனர் . எதனா 
லெனின் , அந்தப்பசுக்கள் அப்பொழுது மலம் கன்மம் மாயை 
என்னும் மூன்று பாசங்களையுடையராயிருத்தலா லென்க 

இந்தச் சகலர் விஷயத்தில் சிருட்டியின் ஆரம்பத்தில் மண்ட 
லிமுதலியோர்கள் மாயாகருப்பாதி காரத்தின் பொருட்டு அபா 
மந்திரேசுவா 

ரசுவரத் தன்மையில் பரமேசுவானால் நேராகவே அனுக்கிர 
கஞ் செய்யப் பெற்றவர்களாயும் , அனந்தேசுவரரால் - ஆதிவாகிக 
தேகத்தை யடைந்தவர்களாயுமிருந்து சகலர்களாக அறியப்படு 
கின்றனர் . ஆயினும் இவர்கள் பசுத்தன்மையுடன் கூடினவர் 
களாக எண்ணப்படுகிறார்களில்லை ; ஆன்ம சிவன்களென்று முன் 
னரே கூறப்பட்டிருக்கின்றனராதலால். 

அவ்வாறாயின் , அதிகாரிகளனைவருக்கும் விந்து சம்பந்தமான 
தேகச் சேர்க்கைமுன்னர்க் கூறப்பட்டிருக்கவும் இப்பொழுது 
மாயாசம் பந்தமான தேகச் சேர்க்கையுங் கூறுதல் எவ்விதங் கூடு 
மெனில் , இந்த மண்டலி முதலியோர்களுக்கு அனுக்கிரக காலத்தி 
லேயே விந்து சம்பந்தமான தேகச் சேர்க்கை உண்டாகின்ற தாக 
நிச்சயிக்கப்படுகிறது . அந்தத் தேகம் மிகவும் சூக்குமமாகையால் 
அது உள்ளேயிருந்தாலும் , சகல பசுவர்க்கங்களுடைய அதிகார 
த்திற்கு உரியதான தூலமான மாயாசம்பந்த தேகச் சேர்க்கையை 
யும் பற்றுக்கோடாக விரும்புகின்றது . அந்த மாயா சம்பந்தமான 

ஆதிவாகிக தேகம் - போகாநுபவத்தால் கன்மங்களை நாசஞ்செய் 
வத்தக்க சூக்கும சரீரம் . 


நான்காவது பசு பரிச்சேதம் . 


ருள 


மானது 


தகமானது மோகத்தை யுண்டுபண்ணக் கூடியதாயிருப்பினும் 
போதத்தையுண்டுபண்ணும் விந்து சம்பந்தமான தேகத்தின் சேர்க் 
கையிருத்தலால் , மோகத்தையுண்டுபண்ணுந் தன்மையை விட்டுப் 
போதத்தையே யுண்டுபண்ணுவதாய் போதக தேகத்துடன் ஏக 
மாகவே விளங்குகின்றது . ஆதலால் மாயா சம்பந்தமான தேகமிருத் 
தல் பற்றி ஒரு விதமான குற்றமில்லானம காண்க . 

இந்த நியாய 
சகலத்தன்மையுடன் அனுக்கிரகஞ் செய்யப்பட்டவர் 
களுக்கும் அதிகாரஞ்செய்யுந் தகுதிவாய்ந்த மந்திரேசுவரர்களுக் 
கும் பொது வாகும் . 

இன்னு மிந்தச் சகலர் விஷயத்தில் சிலர் பக்குவமடையாத 
மலத்தையுடையவர்களாயிருந்த 

ருந்த போதிலும் , பாவகன் மங்கள் 
நசித்து மிகப் புண்ணியகன் முடையவர்களாய் , அளவில்லா 

த 
அறிவின் மேம்பாட்டிற்குக் காரணங்களான சரீரமுதலியவற்றோடு 
சேர்க்கப்பட்டவர்களாய் , அங்குட்டமாத்திர முதல் காலாக்கினி 
முடிவான புவனங்களிலே அதிபதிகளாயிருந்து பசு சாத்திரங் 
--களைச் செய்பவர்களாக ஸ்தாபனஞ் செய்யப்பட்டிருக்கின்றனர் . 

எஞ்சிய ஆன்மவர்க்கங்கள் மூன்று விதமான பாசங்களுடன் 
கூடியிருத்தலால் அவரவர்களுடைய சன் மங்களை னுசரித்த சரீ 
ரங்களின் சேர்க்கையால் சில பொருள்களை அறியும் சிற்றறிவுடன் 
கூடினவர்களாய் அனேகவிதமான யோனிகளில் பிறந்து சுகதுக் 
கானுபவரூபமான போகங்களை அனுபவிக்கும்படி ஏவப்படுகின்ற 
னர் , 

வர்களே சமுசாரிகளான சகலர்களென்று கூறப்படு 
--கின்றனர் . 


நான்காவது பசுபரிச்சேதம் முற்றிற்று . 


- 


- பசு சாத்திரம் - தருக்கம் வியாகரணம் முதலாயின . 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் . 


* மடை 


பாசங்களாவன எவை 
வை ? எந்தப்பாசங்களுடைய கூட்டத் 
தால் எல்லா ஆன்மாக்களும் சம்சாரபந்தத்தை அனுபவிக்கின்றன 
ரோ அந்தப்பாசங்கள் இனி , கூறப்படுகின்றன . 

பாசங்களாவன , அசேதனங்கள் ; சேதனனால் ஏவத்தகுந்த 
வை ; சேதனனுக்கு உபயோகமாயுள்ளன ; அறிவைத் தடைசெய் 
வன ; பரிணாம டதற்கு உரிமையுடையன . இவ்வித இலக் 
கணமுடைய பாசங்கள் , மலம் கன்மம் மாயை யென்னும் மூன்று 
விதமான வேறுபாட்டுடன் கூடியிருக்கின்றன . 

அம்மூன்றனுள் , முதலாவதான மலமானது மூலம் மிருத் 
தியு , நீகாரம் , அஞ்சனம் , பசுத்துவம் , அவித்தை என்னும் அநே. 
கஞ் சொற்களால் கூறத்தகுந்தது . நித்தியமாயுள்ளது . ஒவ்வொரு 
ஆன்மாக்கள் தோறும் அறிவை மறைக்கும் அதிகாரமுடைய 
அநேக சத்திகளையுடையது . இத்தகையமலம் அனாதியாகவே 
பசுக்களுக்கு மேலான பந்தமெனக் கூறப்படுகின்றது . எதனா 
லெனின் , மலமிருப்பின் ஏனைய பாசங்களிருத்தலாலும் மலமில்லை 
யாயின் ஏனையபாசங்களில்லாமையாலும் என்க . 

இவ்விதமான மலத்தால் மறைக்கப்பட்ட அறிவையுடைய 
பசுக்கள் ஒருவிதமான பொருளையும் அறிவதற்குச் சாமர்த்திய 
முடையனவாதலில்லை யென்று , பதியால் , அந்த மலத்தின் தடை 
யை ஏகதேசத்தில் விலக்குவதற்காக , மாயா காரியங்களான 
பொருள்களுடன் அந்தப் பசுக்கள் சேர்த்துவைக்கப்படுகின்றன . 

அந்த மாயா காரியமான கலை முதலியவற்றால் ஆன்மாக்கள் 
ஏகதேசமான விளக்கத்தைச் செய்யும் அறிவையுடையனவா 
யிருப்பினும் , ஒரு பொருளையாவது உள்ளவாறு அறிதலில்லை . 
ஆதலினாற்றான் , மோகம் , மதம் , * அராகம் , - விஷாதம் , 1 சோ 
ஷம் , வைசித்திரியம் , 0 ஹரிஷம் என்னும் வேறுவிதமான 


{ 


பரிணாமம் - நிலை மாறுதல் . 

* அராகம் - விருப்பு . - விஷாதம் - துன்பம் . - சோஷம்- வாட் 
டம் . வைசித்திரியம் - வியப்பு . ஹரிஷம் - சந்தோஷம் .. 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் . 


டுக : 


மலங்களுடன் சேர்க்கப்படுகிறான் . அவற்றின் சேர்க்கையால் 
வருந்தத்தக்க கன்மங்களைச் சம்பாதிக்கின்றான் . அந்தக் கன்மங் 
களின் பலனை அனுபவிப்பதின் பொருட்டு வேறு சரீரங்களுடன் 
சேர்க்கப்படுகின்றான் . இவ்வாறு வித்திற்குக் காரணம் மரம் , 
மரத்திற்குக் காரணம் வித்து என்னும் நியாயத்தால் தொடர்ச்சி 
யாய் வருகின்ற கன்மக் கூட்டம் சரீரக் கூட்டங்களினின்றும் ஒரு 
சமயத்திலாவது விடுதலையடைகிறானில்லை. இதனால் எல்லாப் 
பாசங்களுக்கும் காரணமாயிருக்குந் தன்மை மலத்திற்குண்டெ ன் 
பது விளக்கமாயினமை காண்க . 


இவ்வாறு மலத்தாற் கட்டுப்பட்ட அணுலானது சிறிது 
காலத்தில் மலபரிபாகத்தை அனுசரித்த தீக்கையினால் , சோதிக் 
கப்படுந் தன்மையும் , சோதனையாலுண்டாகும் சுத்திக்குப்பின்னர் 
சித்தாந்த சாத்திரத்தால் போதிக்கப்படுந் தன்மையும் என்னும் 
இரண்டு விதமான 

நிலையை யடைகின்றான் . ஆன்மாவுக்குச் 
சோதிக்கப்படுதல் போதிக்கப்படுதலென்னும் பரதந்திரத் தன்மை 
யே , அனாதியாகவே சித்தித்துள்ளதாயும் பாசங்களுக்கு மூலமாயு 
முள்ள ஆணவமலம் உண்டென்பதையறியும்படி செய்கின்றது . 
மல சம்பந்தமில்லையாயின் அறிவு ரூபமான ஆன்மாவிற்கு வேறு 
அறிவுடைப்பொருளால் எவப்படுந் தன்மையுண்டென்பது 
பொருந்தாது . 

அவ்வாறாயின் , வியாபகமாயுள்ள இந்த ஆன்மாவிற்கு மல 
மென்னும் வேறு திரவியத்தால் கூறப்படும் மறைப்பு , எவ்வாறு 
கூடுமெனில் , ஆன்மாவை மறைக்கும் மலத்திற்கும் வியாபகத் 
தன்மையுண்டென்று கொள்கின்றோமா தலால் இந்தக் கேள்வி 
கூடாதென்க. 


அன்றியும் , மலத்தின் மறைப்பாவது , எரிதல்ரூபமான அக் 
கினியின் சத்தியைத் தடைசெய்யும் மணியின் சன்னிதிபோல " 
ஆன்மசத்தியைத் தடைசெய்யும் மலத்தின் சன்னிதான விசேட . 
மேயாகும் . இவ்வளவேயன்றி ஆன்மாவுடன் மலத்திற்கு மிகுந்த . 
சேர்க்கை கிடையாது . மிகுந்த சேர்க்கையைக் கொண்டால் அறி 
அடைப் பொருளுக்குச் சடவியாபகத்தன்மை வா நேருமென்சு 


கா 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


ஆதலினாற்றான் இந்த மலம் ஒன்றாயிருந்தும் அநேக ஆன்மாக் 
களின் சத்தியைத் தடை செய்கின்றது . 

அவ்வாறாயின் , நித்திய வியாபகமான மலத்திற்கு ஆன்ம 
அறிவுடன் எக்காலத்தும் சேர்க்கையிருத்தலால் , ஒரு காலத்தி 
லாவது ஆன்மாக்களுக்கு முத்தி நிகழ்தல் கூடாதெனில் , இந்தக் 
கேள்வி வலிமையற்றது . எதனாலெனின் , மலத்தின் சத்தியை 
அடக்குவது என்னும் விளையாட்டில் பரமசிவனது சத்தி எக்காலத் 
தும் நோக்கமாயிருத்தலா லென்க . பரமசிவனது சத்தி மலத்தினது 
சத்தியை யடக்குமென்றல் பொருந்தாதென்று கூறக்கூடாது ; 
ஏனென்றால் , அந்த மலசத்திகள் சடமாயும் அநேகமாயும் இருத் 
தல் பற்றி அநித்தியமாயும் , வேறு வேறாயிருத்தல் பற்றி முறை 
யாகவும் ஒரே காலத்திலும் பாகத்தை யடைடயக் கூடியன வாயும் 
இருக்கிறபடியால் , விடசத்திகள் மந்திரத்தால் நாசமடைகின்ற 
வாறுபோல் சிவசத்தியால் மலசத்திகளின் நாசமும் பெரியோர் 
களாலனுபவிக்கப் படுகின்றது ஆதலால் என்க . 

இவ்வாறு சிவசத்தியானது மலசத்தியை நாசஞ்செய்வதே 
யன்றி அந்தப்பாசங்களுக்கு அனுக்கிரகஞ் செய்வதாகவும் ஆகின் 
றது . ஆதலால் பாசங்களுக்கு அனுக்கிரகஞ்செய்யும் சிவசத்தி , 
திரேராதானசத்தி யென்னும் நான்காவது பாசமாகச் சாத்திரங் 
களில் முழங்கப்பட்டிருக்கின்றது . 

அவ்வாறாயின் , பாசத்திற்கு அனுக்கிரகஞ் செய்வதான 
திசோதான சத்தி , பசுக்களிடமிருக்கும் மலசத்தியை எவ்வாறு 
நாசஞ்செய்யுமெனில் , அஃ துண்மையே . பாசத்திற்கு அனுக்கிர 
கஞ் செய்வதென்பதும் பசுவின் அனுக்கிரகத்தின் பொருட்டே 
யாம் ; ஆதலால் மலசத்தியை நாசஞ்செய்தல் கூடுமென்க . இ 
எதுபோலுமெனின் , உலகத்தில் நோயாளிக்கு வைத்தியனாற் 
செய்யப்படும் உப்புமுதலிய மருந்துகளால் வருத்துதல் முடிவில் 
சுகத்தின் பொருட்டேயாதல்போலு மென்க . + 


+ இந்த உவமையில் மருந்துகளால் வருத்துதல் போலப் பாசங்களுக்கு 
அனுக்கிரகஞ்செய்தல் . அஃதாவது பாசங்களுக்குச் சாமர்த்தியத்தை 
உண்டுபண்ணி உயிரை வருத்துதல் . 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் . 


சுக .... 


அன்றியும் இவ்விடத்தில் ஒரு இரகசியங் காணப்படுகின்றது . 
அஃதாவது , அந்தப் பாமேசுவா சத்தியானது , விகாரமற்றதாயும் 
உற்பத்தி நாசமற்றதாயும் , எக்காலத்தும் விளங்குவதாயும் , இடை 
விடாத வியாபக முடையதாய் இருத்தலால் ஒவ்வொரு அவத் 
தைகளால் சுற்றிக்கொண்டிருக்கிற சடப்பொருள்களினும் சேத 
எப்பொருள் களினும் பொதுவாக அந்தந்தப்பொருள்களின் தரு 
மத்தை அனுசரிக்கிறதாயுமிருக்கிறது . ஆகையால் எப்பொழுது 
எந்தப் பொருளினுடைய எந்தத்தருமமானது பிரவிருத்திக்கு 
ரியதாயிருக்கின்றதோ அதனைப் பிரவிருத்திக்கச் செய்கின்றது . 
எந்தத் தருமமானது நிவிருத்திக்கு உரியதாயிருக்கின்றதோ 
அதனை நிவிருத்திக்கச் செய்கின்றது ; சர்வஞ்ஞனுக்கு எப்பொழு 
தும் நடுவு நிலையிலிருக்குந் தன்மையே நியாயமாதலா லென்க . 
ஆகவே , பரிபாகமடைவற்குமுன் பசுக்களின் அறிவை மறைத்த 

லன்னும் மலத்தின் தருமத்தை , மலபரிபாகம் நிகழ்ந்தபின்னர் 
பதியின் சத்தியானது நிவிருத்திக்கச் செய்கிறது என்று கொள் 
தில் ஒருவிதமான குற்றமில்லாமை காண்க . 


அவ்வாறாயின் , பதியினுடைய அறிவும் பசுவினுடைய அறி 
வைப்போல் பாசத்தால் ஏன் மறைக்கப்படுகிறதில்லை யெனில் , 
இக்கேள்வி மிக ஆச்சரியமாயிருக்கிறது . இக்கேள்வி கேட்ட நீ 
செம்பிற்குக் களிம்பு ஏன் இருக்கின்றது படிகத்திற்கு என் சுத்தி 
இருக்கின்றது என்றுங் கேட்பாய் போலும் . ஆகையால் படிகம் 
போல் இயல்பாகவே நின்மலனாயிருப்பவன் பரமசிவன் ; செம்பு 
போல் இயல்பாகவே மலமுடையவர்கள் ஆன்மாக்கள் ; இயல் 
பாகவே அறிவில்லாதனவாயிருப்பன பாசங்கள் என்பது சித்தாந் 
தக்கொள்கை என்க . 


இனிக் கன்மங்களாவன , தரும அதருமரூபங்களாயும் , ஒன் 
றுக்கொன்று வேறுபாடுடையனவாயும் , அனாதியாயுள்ளன 
வாயும் , மாயையைப் பற்றுக்கோடாயுடையனவாயும் , ஒவ்வொரு 
புருடர்கடோறும் இன்றியமையாதனவாயும் , போக்கியங்களா 
யும் உள்ளனவாம் . இக்கன் மங்கள் , பீஜம் அதிருட்டம் சஹகாரி 
என்னும் சொற்களால் கூறப்படுகின்ற 

றன . 


கஉ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


மாயையானது 


இந்தக்கன் மங்கள் , மாயையின் காரியத்தின் தொழிலால் 

கிறபடியாலாவது , மாயையினாற்கட்டுப்பட்ட அறிவினை 
யுடைய போக்தாவாகிய ஆன்மாவினுடைய போகக்கிரியையால் 
மிகவும் இச்சிக்கப்படுதலாலாவது , கருத்தாவின் றொழிலால் இச் 
சிக்கப்பட்டது கன்மம் என்னுமிலக்கணப்படி கன்மமென்னும் 
பெயர் பெற்றன . 

கன்மம் அனாதியாகையால் உற்பத்தி நாசம் இல்லாதது 
என்று கொள்ளக்கூடாது . எதனாலெனின் , அளவில்லாத கன்ம 
பரம்பரைகள் பிரவாகரூபமாய் அனாதியாயிருத்தலா லென்க . 

இந்தக் கன்மங்கள் புத்தியின் குணமென்று நூல்களிற் கேட் 
கப்படுகிறபடியால் மாயையைப் பற்றுக்கோடாகவுடையன 
வென்று கூறியது எவ்வாறு பொருந்துமெனில் , 

அஃதுண் 
மையே . 

மந்திரேசுவாரால் கலக்கஞ் செய்யப் 
பட்டு அந்த மாயையினிடமிருந்து நேராகவும் ஒன்றன் பின்னொன் 
றாய்த் தொடர்ந்தும் உண்டான கலைமுதல் பூமி முடிவான முப் 
பது தத்துவங்களுடன் கூடினதாய் , சூக்கும தேகமென்று பின் 
னர்க் கூறப்படப்போகிறது . ஆகவே , அந்த மாயைக்குப் புத்தி 
தத்துவமானது நடு அவயவமாயிருந்து எல்லாப் பொருள்களின் 
அறிவிற்குப் பற்றுக்கோடாயிருத்தலாலும் , சுகதுக்க முதலிய 
வற்றின் ரூபமாயிருத்தலாலும் , போக்கியமாயிருக்குந் தன்மை 
யை அடைந்திருப்பதாலும் , அந்தப் புத்திதத்துவத்திற்கே தரும 
முதலிய - எண்குணமுடைமை பொருந்துகின்றது . ஆயினும், 
புத்திதத்துவத்திலிருக்கும் கன்மங்களை இலக்கணா * விருத்தியால் 
பத்தி தத்துவத்திற்குச் சமானமான தத்துவங்களின் கூட்டரூப 
மான மாயாதத்துவத்தில் இருப்பனவாகக்கொண்டு கன்மத்திற்கு 
மாயை பற்றுக்கோடாகக் கூறப்பட்டது . 
இந்தக்கன்மங்களை 

ஆன்ம குணங்களாகக் கொள்வோ 
மெனில் , அது பொருந்தாது . 

எதனாலெனின் , போக்கியப் 
பொருள்கள் சடத்தன்மையோடு விட்டுப் பிரியாமலிருத்தலால் 
அவற்றிற்குச் சேதனப்பொருளாகிய ஆன்மாவினோடு விட்டுப்பிரி 
யாமலிருத்தல் கூடாதாகையா லென்க . 

* இலக்கணா விருத்தி- ஆகுபெயர் . 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் 


இந்தக்கன்மங்களுக்குப் போக்கியத்தன்மையும் நான் 
என்னும் பிரத்தியக்ஷத்தால் அனுபவிக்கப்படுகிறபடியால் நிகழ்ந் 

கன்மங்களைப் பிரத்தியக்ஷத்தால் அனுபவிக்கின் அந்தக் 
கன்மங்களை அதிருஷ்டமென்று கூறியது எவ்வாறு பொருந்து 
மெனில் , அந்தக்கன்மங்கள் , சுகதுக்கமுதலிய பிரத்தியயரூபமா 
யிருக்குங்கால் போக்கியமாயிருப்பவைபற்றி போக்தாவின் அறி 
விற்கு விடயமாயிருந்தபோதிலும் , அதின் வாசனாரூபங்களான 
தருமமுதலிய பாவங்களாயிருக்குங்கால் சூக்குமமாயிருக்கின்றமை 
பற்றி அதிருஷ்டங்களென்று கொள்ளுதல் பொருந்து மென்க . 

அவ்வாறாயின் , கன்மங்கள் மாயையின் குணங்களாகையால் 
அவற்றை மாயையினும் வேறான பாசமென்று கொள்ளுதல் எவ் 
வாறு பொருந்துமெனில் , அஃதுண்மையே . புத்திக்குச் சமீபத் 
திலிருக்கும் அநேக அவத்தைகளையுடைய மாயையில் அநேக அவ 
யவங்களையுடைய அநேக குணங்களிருக்கின்றன . அவையனைத் 
தும் மாயையினின்றும் வேறானபாசங்களாக எண்ணப்படவில்லை . 
எதனாலெனின் , அவைகட்குப் பற்றுக்கோடானமாயையிலிருந்து 
பிரிக்கமுடியாதனவாய் இருக்கின்ற மையா லென்க .. குணத்திற் 
கும் குணிக்குமுள்ள சேர்க்கை சிறிது பேதத்தை உள்ளடக்கிய 
அபேதச்சேர்க்கையேயாகும் . 

யாகும் . ஆகையால் மாயையாகிய குணி 
யில் நின்றும் அதன்குணங்களான 

குணங்களான கலை முதலியத்தத்துவங்கள் 
வேறான பாசமாக ஒரிடத்திலும் எண்ணப்படுவதில்லை . அங்ஙன 
மாயினும் , இந்தக்கன்மமென்னும் புத்தியின்குணமானது வேறான 
ணங்களுக்கு வித்தாயிருத்தல் பற்றிக் கலை முதலிய ஏனைய 
குணங்களினும் வேறான பாசமாக எண்ணப்படுகிறது . 

வித்தாயிருக்குந் தன்மை கன்மத்திற்கு உண்டென்பது எவ் 
வாறு சித்திக்குமெனில் , அனாதிகாலந்தொட்டு நீண்டகாலமாய் 
முதற்காரணமாயிருக்கும் மாயாதத்துவமென்னும் பூமியில் முதிர்ச் 
சியான எல்லாக்காரியங்களின் இரக்ஷித்தலுக்கு அடக்கமிருப்பி 
னும் , பின்னர் உண்டாகக்கூடிய காரியவர்க்கங்களின் இருத்தலா 
கிய முளைக்குக் கன்மம் காரணமாயிருத்தல் பற்றி அந்தக்கன்மத் 
திற்கு வித்தாயிருக்குந் தன்மை உண்டென்பது சித்தித்தது என்க . 
அஃதாவது மாயையிலிருந்து தனுகரண முதலியன தோன்றி 


சைவ சித்தாந்த பரிபாஷை 


டையாது . 


எ 


அவற்றாற் செய்யப்படுங் கன்மத்தால் மேலும் மேலும் தனுகாண 
முதலியன தோன்றுதலின் கன்மம் வித்தெனப்பட்டது என்க . ) 
ஆயின் , பிரளய காலத்தில் புத்தியின் காரியங்களான 

கன்ம 
சக்திகள் போல வேறுகாரியங்களான தத்துவங்களின் சத்தி 
களும் இருக்கின்றன . இருப்பினும் , அந்தத் தத்துவ சத்திகளுக் 
குக் கன்மசத்திகளுக்குப்போல் பிரதானத்தன்மை 

கின் 
எதனாலெனின் , எல்லாக்காரியப்பிரபஞ்சங்களின் தோற்றத்திற்கு 
வித்தாயிருக்குந் தன்மை வேறுபொருள்களுக்கிக்றிக் கன்மக் 
திற்கு மாத்திரம் இன்றியமையாதிருத்தலா லென்க . 

இதுபற்றியே இந்தப் புத்தியினுனடய சத்திரூபமான கன் 
மம் எல்லாக்காரியர்களுக்கும் துணைக்காரணமென்று நூல்களிற் 
கூறப்பட்டிருக்கின்றது . பரமசிவனுக்கும் இந்தக் கன்மங்களின் 
உடன்பாடு திர்மறையை அனுசரித்துத்தான் 

அனுசரித்துத்தான் தொழில் நிகழ் 
கின்றது . அஃதாவது , கன்மமிருப்பின் அதையனுசரித்து தொ 
ழிற்செய்கின்றான் . கன் மமில்லை பாயின் அதையனுசரித்து தொ 
ழிற்செய்கின்றானில்லை என்பதாம் . 

அவ்வாறாயின் , சுத்தாத்துவாவில் கன்மம் வேண்டப்படுவதில்லை 
யே எனின் , இந்தக் கேள்விகேட்கத் தகுந்ததில்லை . எதனாலெனின் , 
சுத்தாத்துவாவின் றோற்றத்திற்குக் கன்மம் வேண்டப்படுகிறதில் 
லையாயினும் , சுத்தாத்துவாவில் வசிக்கும் அதிகாரிகளின் தொழில் 
அசுத்தாத்து வாவின் தோற்றத்தைப் பயனாகக் கொண்டிருத்தலா 
லென்க . 

புரியட்டகம் , ஆதிவாகிகமான சிறப்புத்தேகம் , சூக்கும டூத 
கம் , என்னும் அநேகம் பெயர்களுடன் கூடிய மாயையானது , ஒவ் " 

வாரு ஆன்மாக்கள் தோறும் இன்றி பமையாததாய் சிருட்டியின் 
ஆரம்பத்தில் அனந்தேசுவரரால் மாயா தத்துவத்திலிருந்து உண் 
டுபண்ணப்பட்ட கலை முதல் பூமி ஈறான முப்பது தத்துவங்களின் 
கூட்ட ரூபமாய் , பிரளயகாலவரையிலாவது முத்தியடையும் வரை 
யிலாவது போகத்திற்குச் சாதன மாயிருந்து பாயைக்குக் கீழ் . 
பட்ட எல்லாப் புவனங்களிலும் கன்மத்தை அனுசரித்துச் சுற்று 


கின்றது . 


முன்னர் , புவனங்களுக்குப் பற்றுக்கோடாயிருக்குந்தன்மை 
தத்துவங்களுக்கு கூறப்பட்டது . இப்பொழுது புவனங்களில் 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் . 


கூரு 


சஞ்சரிக்குந் தன்மை தத்துவங்களுக்குக் கூறப்படுகிறது . இது எவ் 
வா றுகூடுமெனில் , அஃதுண்மையே . அந்த மாயையென்னும் 
தத்துவக் கூட்டத்தின் வரிசை சிறப்புப் பொது என்று இரண்டு 
விதமாயிருக்கின்றது . அவற்றுள் , பொதுவாயுள்ளது ஒன்றாயும் 
மிக விரிவாயும் எல்லா ஆன்மாக்களினுடைய போக்கியமான புவ 
எங்களுக்குப் பற்றுக்கோடாக முன் கூறப்பட்டதாயுமிருக்கிறது .. 
அந்தப் பொது வாயுள்ள மாயை வித்தியா கலை முதல் கீழுள்ள 
விந்துகலை மூன்றில் நிலைபெற்றிருக்கின்றது . அஃதெவ்வாறெனில் , 


வித்தியா கலையில் மாயை , கலை , காலம் , நியதி , வித்தை , 
அராகம் , பி கிருதி என்னும் ஏழு தத்துவங்கள் , அங்குட்ட மாத் 
திர முதல் வாமதேவ மீறான இருபத்தேழு புவனங்களுக்குப் பற் 
றுக்கோடாயிருக்கின்றன . 

பிரதிட்டா கலையில் குணம் , புத்தி , அகங்காரம் , மனம் , 
செவி , தோல் , கண் , நா , நாசி , வாக்கு , பாதம் , பாணி , ஆசனம் , 
குறி , சத்தம் , பரிசம், உருவம் , இரதம் , கந்தம் , ஆகாயம் , வாயு , 
தேயு , அப்பு என்னும் இருபத்து மூன்று தத்துவங்கள் , 
ஸ்ரீ கண்ட முதல் அமரேசம் ஈறான ஐம்பத்தாறு புவனங்களுக் 
குப் பற்றுக்கோடாயிருக்கின்றன . 

நிவிருத்தி கலையில் மகாபூதம் ஐந்தனுள் ஒன்றான பிருதிவி 
தத்துவமொன்று , பிரமாண்டத்திற்கு உள்ளும் வெளியுமுள்ள 
வையான பத்திரகாளி முதல் காலாக்கினி உருத்திரம் ஈறான நூற் 
றெட்டுப் புவனங்களுக்குப் பற்றுக்கோடாயிருக்கின்றது . 

இப்புவனங்களுக்குள் ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் 
போகத்திற்குச் சாதனமாகக் கூறப்பட்டனவாயும் , ஒடுங்குதல் 
விரிதலென்னும் தருமமுடையனவாயும் உள்ள சிறப்புத் தத்துவ 
வரிசைகள் சூக்கும தேக ரூபங்களாய் இங்குமங்கும் சஞ்சரி : கின் 
றன . அந்தச் சிறப்புத் தத்துவ வரிசைகளுக்கு அந்தந்தப் புவ 
னங்களால் உண்டான தூல தேகங்களின் சேர்க்கையினாற்றான் 
வேறு வேறு விதமான கன்ம மலங்களின் அனுபவத்திற்கு உரிம 
தன்மை நிகழ்கின்றது . 


anan 


சைவ சித்தாந்த பரிபாஷை , 


இனி , இந்தத் தத்துவங்களின் றோற்றமும் தொழிலும் வரு 


மாறு 


- 


. 


ஒன்றாயும் நித்தியமாயும் வியாபகமாயும் அநேக சத்திகளு 
டன் கூடின தாயும் இருக்கும் மாயையென்னும் பரம காரணமான 
தத்துவமானது , காலத்தில் - ஈசுவரனுடைய சத்தியால் 
கலக்கஞ் செய்யப்பட்டு , சிருட்டியாரம்பத்தில் , கலை காலம் நியதி 
என்னும் மூன்று தத்துவங்களைத் தோற்றுவிக்கின்றது . அந்த 
மூன்றனுள் , 


ஒரு கால 


கலை என்னுந் தத்துவமானது , ஆன்மாவின் அறிவை மறைத் 
துக்கொண்டிருக்கும் மலத்தைச் சிறிது விலக்கி அறிவைச் சிறிது 
விளங்கும்படி செய்கிறது . பின்னர் அந்த ஆன்மா, கலை என்னுந் 
துணையால் விளக்கஞ்செய்யப்பட்ட சொரூபமுடையவனாய்த் 
தனக்குத் தகுதியான தொழில்களில் தான் கருத்தாவாயிருக்குந் 
தன்மையையடைகிறான் . அறிவுவிளங்குதற்குரிய ஆன்ம சொரூ 
பமும் அறிவை விளங்கும்படி செய்யும் கலை என்னுந் தத்துவமும் 
ஆகிய இரண்டற்கும் ஒன்றற்கொன்று சம்பந்தமில்லையாயின் ஒரு 
விதமான பிரயோசனத்திற்கும் இடமில்லை . ( அஃதாவது , கலை 

ன்மாவுடன் சேர்ந்தாற் றான் அறிவை விளங்கும்படி செய்யும் . 
ஆன்மா கலையுடன் கூடினாற்றான் அறிவுவிளக்கத்தைப் பெறு 
மென்பதாம் .) 

அவ்வாறாயின் , சுவசம்வித்ரூபனாயிருக்கும் ( தானே பிரகாச 
ரூபனாபிருக்கும் ) ஆன்மாவை நீகாரமென்னும் மலமானது தடை 
செய்கிறதில்லை . பரசம்வித்ரூபமான (பிறிதொன்றைப் பிரகாசப் 
படுத்தும் ) ஆன்ம சத்தியைத்தான் தடைசெய்கின் 

எறது . அங்க 
னபாகவும் கலை என்னும் தத்துவம் ஆன்மாவிற்கு உபகாரஞ்செய் 
வதென்பது எவ்வாறு கூடுமெனில் , ஒரு கருத்தாயிருந்தால் ஒரு 
சாதனமின்றி அந்தக் கருத்தாவுக்குத் தொழில் நிகழ்கிறதில்லை 
யாகையால் 

கலாதத்துவத்தால் விளக்கஞ்செய்யப்பட்ட அறிவு 


ஈசுவரன் என்பதற்கு இவ்விடத்தில் அந்த தேவரென்று பொருள் 
கொள்க . 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் 


கஎ 


என்னும் சாதனத்தையுடைய ஆன்மாவே தனது போகங்களில் 
ஏவப்படுகிறானாதலின் கூடுமென்க . 


போகமாவது , புத்திதத்துவத்தினுடைய உபாஞ்சனமாம் . 
அஃதாவது , சுகதுக்க முதலியவற்றில் இது சுகம் இது துக்க 
மென்னும் வேறு பாடின்றி , சுகதுக்கமுதலிய ரூபமாகவேயிருக் . 
கும் புத்திதத்துவமாம் . * சம்வேதனமென்றுங் கூறப் 
படும் . புத்தியினிடத்தில் சுகதுக்கரூபமான தோற்றத்தை உண்டு 
பண்ணுவதில் கலா தத்துவம் சமர்த்தமாகிறதில்லை . 
னின் , இந்தக் கலா தத்துவமானது ஆன் மசத்தியை விளக்கஞ் 
செய்தல் மாத்திரத்தால் பயனடைந்தமை பாலும் அந்த ஆன்ம 
சத்தியுடன் அபேதத்தை அடைந்திருத்தலாலு மென்க . 


எதமைல 


ஆதலால் இந்தக்கலாதத்துவத்திலிருந்து வித்தையென்னும் 
மற்றொருதத்துவம் பிரகாசரூபமாய் புத்தியையடைந்த பொருள் 
களின் அனுபவத்திற்குச் சாதனமாய்த் தோன்றுகின்றது . இந்த 
வித்தை என்னுந் தத்துவமில்லாமல் ஆன்மசிற்சத்தியே புத்தியை 
விஷயமாய்க்கொண்ட அறிவை உண்டுபண்ணுவதில் சமர்த்த 
மாகுமெனில் , அது கூடாது . எதனாலெனின் , சிற்சத்தியானது 
எல்லாப் பொருள்களையும் அறிவதில் பொதுவாய்ச் சாதன மாயி 
ருப்பதால் சிறப்பான போக்கியப் பொருளை யறிவதற்குச் சிறப் 
பான சாதன விசேடமே விரும்பப்படுகிறபடியாலென்க. அவ் 
வாறில்லையாயின் எல்லாக் காரியங்களும் 

ரியங்களும் சிற்சத்தியால் நிகழு 
மாதலின் அநேக தத்துவங்களைக்கூறுதல் பயனற்றதாகும் . 

பின்னர் வித்தியா தத்துவத்தால் அறியப்பட்ட பொருள் 
களில் ஆன்மாவிற்கு ஆசையையுண்டுபண்ணும் அராகமென் 
னுந் தத்துவமானது இந்தக்கலையிலிருந்து தோன்றுகின்றது . எத 


என்பது 


* சம் வேதனம் - அறிவு . அஃதாவது சு 5 அறிவு துக்க அறிவு . 
+ ( விச்சையின் அராகந்தோன்றி 

சி 

வஞான சித்தித் திரு 
வாக்கு . இன்னுருபை உவமை உருபாகவைத்து வித்தை போல அராசமுங் 
கலையினின் றுந் தோன்று மென் பாரும் உளராதலின் இவ்விடத்து அவ் 
வாறு கூறப்பட்டதென்க . 


கஅ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


னாலெனின் . அறியப்பட்ட மாத்திரத்தில் பொருள் ஆசைபின் றீப் 
போகத்திற்கு விடயமாகாதாகையாலென்க . உலகத்தில் ஆசை 
யற்ற ஒருவன் போகத்தில் பிரவிருத்திக்கின்றானில்லை . 
யால் இந்த அராகதத்துவமானது புருடனைப் போகத்தில் பிர 
விருத்திக்கச் செய்வதன் பொருட்டு ஆசைபை யுண்டுபண்ணுவ 
தால் அராகமென்று கூறப்படுகின்றது . 


ஆகை 


: 


ஆன்மாவிற்குப் புத்தியின் குணங்களே ஆசையை யுண்டு 
பண்ணுமாதலின் , அராகமென்னுந் தத்துவம் வேண்டாமெனில் , 
அது பொருந்தாது . எதனாலெனின் , அந்தப் புத்தி குணங்கள் 
அகப்பொருளாயும் புறப்பொருளாயுமிருக்தல் பற்றி அதற்குப் 
போக்கியத்தன்மை நிச்சயிக்கப்பட்டிருத்தலா லென்க . 


புத்திகுணங்கள் போக்கியங்களாயிருந்தும் ஆசையையுண்டு 
பண்ணுமென்று கொள்ளின் , உலகத்தில் வைராக்கியமுடையார் 

ல்லை யென்பது பெறப்படும் . ( போக்கியங்களிருந்தும் வைராக் 
கியமுடையார் காணப்படுதலின் போக்கியங்களுக்கு ஆசையை 
யுண்டுபண்ணுந்தன்மை இல்லையாகு மாகையால் ஆசை என்னுங் 

சரியத்திற்குக் காரணமாக அராகதத்துவம் இன்றியமை பாது 
வேண்டப்படுமென்ற வாறாம் .) 


பின்னர் மாயையிலிருந்து நேரே உண்டான காலமென்னுந் 
தத்துவம் , ஆன்மாவினால் அறியப்படும் பொருள்களனைத்தையும் 
சென்றது நிகழ்கின்றது நிகழப்போகின்றது என்னும் மூன்றுவித 
மான நிலைக்குட் படுத்தி அந்நிலைகளின் வழியாக நீண்டகாலம் 

றுகினகாலமென்னும் அறிவையுஞ்செய்து எப்பொழுதும் எல் : 
லா இடத்திலும் இந்த ஆன்மாவைச் சம்சாரியாகச் செய்கின்றது . 

இவ்வாறு கால தத்துவத்தால் ஏவப்பட்ட ஆன்மாவிற்குத் 
தன்னால் சம்பாதிக்கப்பட்ட கன்மங்களின் பலனை அனுபவிப்ப 
தில் பிறழ்ச்சி நிகழாதிருத்தற் பொருட்டு நியதி என்னுந் தத்துவ 
மும் உபயோகப்படுகின்றது . நியதிதத்துவத்தைக் கொள்ள 
வில்லையாயின் ஒருவன் செய்த கன்மத்தின் பலனை மற்றொருவன் 
அனுபவிக்க நேருமாதலின் போகானுபக விஷயத்தில் சாங்கரிய 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் . 


காக 


தோஷமுண்டாகும் சாங்கரியம் - கலப்பு , ஆசையால் நியதிதத்து 
வம் இன்றியமையாது வேண்டப்படுவதேயாகும் . 


இவ்வாறு ஐந்து தத்துவங்களென்னும் சட்டையால் பூட் 
டப்பட்ட ஆன்மாவிற்குப் போகத்தை அனுபவிக்கும் போக்தா 
வாயிருக்குத் தன்மை நிகழ்கின்றமையால் அந்த ஆன்மா புருட 
தத்துவமென்னும் பெயரை யடைகின்றது. 


பின்னர் இந்தப் புருடனுக்குப் போக்கியமான பொருள்களை 
உண்டுபண்ணுதற் பொருட்டுக் கலையிலிருந்து பிரகிருதி என்னுந் 
தத்துவம் உண்டாகின்றது . இந்தப்பிரகிருதி தத்துவமே சம் 
சாரத்திற்கு மூல காரணமாயிருத்தலால் , ஒரு புருடன் உத்தம 
மான தருமபத்தினியால் தழுவப்பட்டு அவளுடைய நீக்கத்தைச் 
சகியாதவாறுபோல் இந்தப்பிரகிருதி தத்துவத்தால் கட்டப்பட்டு 
எக்காலத்தும் விட்டு நீங்கச் சம்மதிக்கின்றானில்லை . 

இந்தப் பிரகிருகிக்கே சாத்துவிகம் இராசதம் தாமதமென் 
னும் மூன்று குணங்கள் பிரசித்தமாயுள்ளன . இந்த மூன்று 
குணங்களும் இந்தப்பிரகிருதியினிடத்தில் விளக்க மில்லாமலிருக் 

எதனாலெனின் , இந்தக்குணங்களுக்குப் பற்று 
கோடான பிரகிருதிதத்துவம் அவயவமின்றி யிருத்தலாலென்க . 
ஆதலினாற்றான் இந்தப்பிரகிருதிக்கு அவ்வியத்தமென்னும் பெயர் 
நிகழ்ந்தது . 


கின்றன . 


இந்த அவ்வியத்தத்திலிருந்து பிரகாசம் பிரவிருத்தி நியமம் 
என்னு மிவற்றை ரூபமாகவுடையதாயும் , 

யதாயும் , மூன்றுகுண முடைய 
தாயும் , அந்த மூன்று குணங்களும் தனித்தனி - ஒன்றுக் 
கொன்று பிரிக்க முடியாத சத்துவ முதலிய மூன்று பாகத்துடன் 
கூடியதாயும் உள்ள குணதத்துவந்தோன்றுகின்றது . அந்தக் 
குணதத்துவத்திற்குப் புத்தி தத்துவத்தைப்போல் போக்கியப் 


+ சாத்து விகத்தில் சாத்து விடம் இராசதம் தாமதமும் , இராசதத்தில் 
இராசதம் தாமதம் சாத்துவிகமும் , தாமதத்தில் தாமதம் சாத்து விகம் 
ராசதமுமாகவும் ஒவ்வொன்றும் பிரிக்கமுடியாத மூன்று பாகமா பிருக்கும் . 


fo 


சைவ சித்தாந்த பரிபாஷை , 


பொருள்களை விளக்கஞ்செய்யுந் தன்மை கிடையாது . எதனா 
லெனின் , அந்தக்குண தத்துவமானது 

தத்துவமானது அவயவப்பகுப்புடன் 
கூடினதாயிருந்தபோதிலும் பின்னர்க் கூறப்படும் எல்லாத் தத்து 
வக் கூட்டங்களையும் தனது நடுவிலுடையதாயிருத்தலால் பிர 
கிருதியினின்றும் விசேடமில்லாமையா லென்க . ஆகையால் 
இந்த மூன்று பகுப்பினையுடைய குணதத்துவத்திலிருந்து எல் 
லாக் காரியவரிசையும் மூன்று பகுப்பாகவே தோன்றுகின்றது . 
அஃதெவ்வாறெனில் , 

அந்தக்குணதத்துவத்திலிருந்து மகதத்துவமென்னும் மறு 
பெயருடையதாயும் , சூரியன் போலப் பிரகாசரூபமாயும் , அத்தி 
யவசாயமென்னும் நிச்சயத்திற்குத் தருமியாயும் , மனத்துடன் 
கூடிய வெளிக் கருவிகளால் அறியப்பட்ட எல்லா வெளிப் 
பொருள் களினுடைய பிரதிபிம்ப ரூபமான அநேகம் பாவகங்கள் 
பிரத்தியங்கள் என்னு மிவற்றின் கூட்டத்தாற் பூசப்பட்ட 
தாயும் , சாத்துவிகம் இராசதம் தாமதமென்னும் மூன்றுவிதமாய் 
வேறுபாடடைந்த சுகம் துக்கம் மோகம் என்னும் மூன்று விருத் 
திகளுக்குப் பற்றுக்கோடாயும் உள்ள புத்திதத்துவம் தோன்று 

அந்தப் புத்திதத்துவத்தின் சம்பந்தத்தையுடைய 
புருட 

டனே போகியென்று கூறப்படுகிறான் . புத்தி தத்துவத்தின் 
சம்பந்தமாவது , சுகம் துக்கம் முதலியவற்றின் அறிவேயாகு 
மென்று முன்னரே கூறப்பட்டிருத்தல் காண்க . ஆதலினாற்றான் 
இந்தப் புத்திதத்துவத்திற்குப் போக்கியத்தன்மை உண்டென் 
பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது . எதனாலெனில் , இந்தப் புத்தி 
தத்துவமானது வித்தியா தத்துவத்தால் எப்பொழுதும் சுகதுக்க 
முதலிய ரூபமாய் அறியப்படுகின்றமையா லென்க . 

தரும முதலியவற்றிற்குப் புத்திகுணமாயிருக்குந் தன்மை 
யைச் சாதித்ததனாலேயே சுக முதலியவற்றிற்கு ஆன்மகுணமா 
யிருக்குந் தன்மை இல்லை யென்பது சித்தித்தது . எதனாலெனின் , 
சுக முதலியன பிரத்தியய ரூபமாகவும் , தரும் முதலியன பாவ 
கரூபமாகவும் புத்தியினிடத்திருத்தலா லென்க , தருமம் ஞானம் 
வைராக்கியம் ஐசுவரியம் அதருமம் அஞ்ஞானம் அவைராக்கியம் 


கின்றது . 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் . 


எக 


யினிடத்து 


அனைசுவரியம் என்னும் பெயர் கொண்ட எட்டுக்குணங்கள் புத்தி 

வாசனாரூபங்களாய்ச் சூக்குமங்களாயிருக்கின்றன . 
அந்த எண்குணங்களும் அநுமானங்களால் அறியப்படுகின்றன . 
ஆதலாலும் தத்துவங்களின் பரிபாகத்தால் தோன்றுகின்றன 
வாதலாலும் பாவகங்களென்னும் பெயரையுடையன வாகின்றன . 
பின்னர்ச் சிறிது காலத்தில் பரிபாகமடைந்து தூல ரூபங்களாய்ப் 
போக்கியமாயிருக்குந் தன்மையையடைந்த அந்தப்பாவகங்களே 
தூலமாயரியப் படுகின்றமைபற்றிப் பிரத்தியயங்களென்று கூறப் 


படுகின்றன . 


அந்தப் பிரத்தியயங்கள் எவையெனில் , சித்தி துட்டி அசத்தி 
விபரியயம் என்னும் இவற்றின் வேறுபாட்டால் ஐம்பது பேதங் 
களாயுள்ளன . அவற்றுள் சித்தி என்பது எட்டுப்பேதமுடையது .. 
துட்டி ஒன்பது பேதமுடையது . இந்தப் பதினேழு பேதங் 
களும் தரும முதலிய நான்கு குணங்களின் அவஸ்தா பேதக் 
களாயிருக்கின்றன. சத்துவகுணம் மிகுந்திருத்தலால் பிரகாச 
ரூபங்களாயிருத்தல் பற்றிச் சுகரூபப் பிரவிருத்திகளென்று கூறப் 


படுகின்றன . 


ப 


அசத்தி இருபத்தெட்டுப்பேத முடையது . அந்த இருபத் 
தெட்டும் அவைராக்கிய மயமாயிருக்கின்றன . இராசதகுணச் 
சேர்க்கை மேலிட்டுத் தொழிற் படுகின்ற மைபற்றி இந்த இருபத் 
தெட்டும் துக்கரூபங்களாகின்றன . 

விபரியயம் ஐந்து பேதமுடையது . இந்த ஐந்தும் அதரு 
மம் அஞ்ஞானம் அனைசுவரியமென்னும் மூன்றின் அவஸ்தா 
ரூபங்களாயிருக்கின்றன. ஆதலால் இவை தூலங்களாகும் . தமோ 

னத்தின் மிகுதியால் ஞானத்தைத் தடைசெய்தற்குக் காரண 
மாயிருத்தல் பற்றி மோகரூபங்களாயிருக்கின்றன . 

இந்தத்தரும முதலிய எட்டுப்பாவகங்களுள் தருமமும் அத 
ருமமுமே பிரதானங்களாகும் . எதனாலெனின் , அந்த இரண்டுமே - 
ஏனைய பாவகங்ளுக்கு மூலமாயிருத்தலாலென்க . 

ஆகை பால் - 
சுருதியில் விதிக்கப்பட்டதைச் செய்தமையாலும் விலக்கப்பட்ட 


எ 2 


சைவ சித்தாந்த பரிபாஷை. 


தைச் செய்தமையாலும் உண்டாகும் தரும் அதரும ரூபமாகிய 
கன்மம் பாசமென்று கூறப்படுகின்றது . 


இவ்வாறு புத்தியானது சித்திமுதலிய பிரத்தியயங்களுக்குப் 
பற்றுக்கோடாயிருப்பது பற்றிப் போக்கியப் பொருளாயிருப்பி 
னும் விஷயங்களின் நிச்சயத்திற்குக் காரணமாயிருப்பது பற்றிக் 
கரணத்தன்மையுடனுங் கூடியிருக்கின்றது . 

பின்னர் இந்தப் புத்திதத்துவத்திலிருந்தே அகங்காரதத்து 
- வந் தோன்றுகின்றது . இந்த அகங்காரதத்துவத்திற்கு தன்னைக் 
- கருத்தாவாக நிச்சயித்தல் தருமமாகும் . அன்றியும் இந்த அகங் 

* சம்ரம்ப ரூப மாகையால் , பிராணன் அபானன் 
முதலிய வாயுக்களின்றொழிலுக்கும் , நான் கடத்தையறிகின் 
றேன் என்பது முதலிய வியவகாரங்களுக்கும் காரண மாயிருக்கின் 

இந்த அகங்காரமானது சத்துவம் இரசஸ் தமஸ் என்னும் 
மூன்று விதமான குணவேறுபாட்டால் சாத்துவிக அகங்காரம் 

ராசத அகங்காரம் தாமத அகங்காரம் என மூன்றுவகைப் படு 
கின்றது . இம்மூன்றும் முறையே தைசத அகங்காரம் வைகாரிக 
அகங்காரம் பூதாதி யகங்காரமென்னும் பெயரையுடையனவாக 
வும் அறியத்தகுந்தன . 


காரமானது 


இம்மூன்றனுள் , தைசத அகங்காரத்திலிருந்து பொருள் 
களைக் கவனித்தல் ரூபமாயும் சங்கற்பமென்னுந் தரும 

முடைய 
தாயும் எக்காலத்தும் எவ்விடத்தும் விரைவிற் செல்லும் சுபாவ 
முடையதாயும் சுரோத்திர முதலிய கருவிகளை ஏவுகிறதாயுமுள்ள 
மனமென்னுந் தத்துவந் தோன்றித் தொழிற் செய்கின்றது . 

மனம் என்னும் தத்துவத்தின் றொழில் நிகழ்ந்தபின்னர்த் 
தான் புத்தி அகங்காரங்களின் றொழில்கள் நிகழ்கின்றன . இந்த 
மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றும் வெளிக்கருவிகளொ 

னகாலத்தும் உள்ளே தொழிற் செய்கின்றமையால் இவை 
உட்கருவிகளாகும் . 


* சம்ரம்பம் - பிரயத்தனம் . 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் . 


எங 


வெளிக்கருவிகள் ஞானம் கன்மம் என்னும் வேறுபாட்டால் 
இரண்டு விதங்களாகின்றன . அந்த இரண்டனுள் , செவி தோல் 
கண் நா நாசி என்னும் இந்த ஐந்து தத்துவங்களும் முறையே 
மகாபூத குணங்களான சத்தம் பரிசம் உருவம் இரதம் கந்த 
மென்னும் இவற்றை அறிவதனால் ஞானக்கருவிகளென்று கூறப் 
படும் . இந்த ஞானேந்திரியங்களும் தைசதாகங் காரத்திலிருந்தே 
தோன்றுகின்றன. எதனாலெனின் , பொருள்களின் விளக்கத் 
தைச் செய்தலினாலென்க. 


பின்னர் வைகாரிக அகங்காரத்திலிருந்து சொல்லுதல் செல் 
லுதல் ஏற்றல் விடுதல் ஆனந்தித்தல் என்னும் ஐந்து தொழில் 
களுக்கு மிகவுஞ் சாதனமாயுள்ள வாக்கு பாதம் பாணி பாயு உபத்த 
மென்னும் கன்மேந்திரியங்கள் ஐந்துந் தோன்றுகின்றன . 

ஞானேந்திரியம் கன்மேந்திரிய மென்னும் இந்தப் பத்துக் 
கருவிகளும் வெளிப் பொருள்களின் சேர்க்கையினாலேயே தனித் 
தனியே தனது 

காரியத்தை நிகழ்த்துகின்றமையால் வெளிக் 
கருவிகளேயாகும் . 


இந்தக் கருவிகள் பத்தும் வடிவுடைப் பொருள்களாகை 
யால் பற்றுக்கோடின்றித் தொழிற் செய்ய முடியாவாம் . 

ஆகை 
யால் இந்தப் பத்துக்கருவிகளுக்கு உபகாரஞ் செய்வதன் பொரு 
ட்டுச் சத்த முதலிய ஒவ்வொரு குணங்களை அதிகமாகவுடையன 
வாயும் சத்த முதலிய குணங்களோடு பிரிக்க முடியாதிருத்தலால் 
குணங்களின் பெயருடன் கூடினவையாயும் உள்ள ஐந்து தன் 
மாத்திரைகள் பவுதிக அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்றன . 


அந்தச் சத்த முதலிய தன் மாத்திரைகளிலிருந்து முறையே 
ஐந்து விதங்களாயும் , தன் மாத்திரைகளின் குணம் போன்ற 
குண முடையனவாயும் , இடங் கொடுத்தல் பொருள்களைச் சேர்த் 
தல் பாகஞ்செய்தல் பதஞ்செய்தல் தரித்தல் என்னும் தொழி 
லுடன் கூடினவையாயும் உள்ள ஆகாயம் காற்று அக்கினி நீர் 
மண் என்னும் பெயருடன் ஐந்து சூக்கும பூதங்கள் தோன்று 


கின்றன . 


எது 


சைவ சித்தாந்த பரிபாஷை 


தன் மாத்திரை ஐந்தும் பூதமைந்துமாகிய இந்தப் பத்துத் 
தத்துவங்களும் ஞானேந்திரியம் கன்மேந்திரிய மென்னும் கருவி 
களுக்குப் பற்றுக்கோடாயிருத்தல் பற்றிக் காரியமென்னும் 
பெயரையுடையனவாக ஆகின்றன . 

இவ்வாறு விரிவாய்க் கூறப்பட்ட கலைமுதல் பிருதிவி இறுதி 
யான முப்பது தத்துவங்களும் கூடிப் போகத்திற்குச் சாதனமா 
யிருத்தலால் புருடனுக்குச் சூக்கும தேகமாயிருக்கின்றன . 

இந்தத்தத்துவங்களுக்குப் பிரளய காலத்தில் ஒடுக்க முறை 
யாக அதனதன் காரணத்தில் ஒடுக்கம் நிகழவே கைவல்லியம் 
நிகழ்கின்றது . இவ்வாறன்றி மலபரிபாகம் நிகழ்ந்த பின்னர் தீக் 
கையால் அந்தத்தத்துவங்களுக்கு ஒடுக்கம் செய்யப்படுமானால் 
அப்பொழுது சுவசாமிய மென்னும் முத்தியே நிகழ்கின்றது . 


இவ்வாறு பதிமுதலிய பதார்த்தங்கள் அதனதன் வேறு 
பாட்டுடன் விரிவாய் நிரூபணஞ் செய்யப்பட்டன . 


ஐந்தாவது பாச பரிச்சேதம் 

முற்றிற்று . 


ஆறாவது * விநியோக பரிச்சேதம் . 


இனி , இந்தப்பதி முதலிய பதார்த்தங்களுக்கு விநியோ 
கம் சுருக்கமாய்க் கூறப்படுகின்றது . இந்தப்பதார்த்தங்களின் 
விநியோகங்களுக்குப் பயன் பாமோக்ஷம் அபாமோக்ஷமென்னும் 
வேறுபாடுடைய இருவகை மோக்ஷங்களேயாகும் . 

அவ்வாறாயின் , எல்லாமறியுத்தன்பையே மோக்ஷமென்பது 
பெரியோர்களின் கொள்கை . அவ்வாறாகவும் எல்லாப்பதார்த்தங் 
களின் விநியோகத்தை விரும்புகின்றது மோக்ஷ மென்பது 


எவ் 


* விநியோகம் - உபயோகம் . அஃதாவது இன்னின்ன பதார்த்தத் 
திற்கு இன்னின்ன இடத்தில் உபயோகமெனக் கூறுவது . 


ஆறாவது விநியோக பரிச்சேதம் . 


எரு 


வாறு கூடுமெனில் , அஃதுண்மையே . ஆயினும் ஞானம் என்பது 
பாஞானம் அபரஞானம் என இருவகைப்படும் . அவ்விரண்டனுள் 
பரஞான மென்பது அறிவு ரூபமாயுள்ளது . அது எல்லாப் பாசங் 
களினின்று விடுபட்டிருத்தலால் 

பாமென்று கூறப்பட்டது . 
அஃதாவது , வேறு பொருளின் துணையை விரும்பாது சுதந்திர 
மாய்ச் சுத்த சைதன்னிய ரூபமாயுள்ளது என்பதாம் . 


அபரஞானமென்பது ஆகமவடிவாயுள்ளது . 

அது , சிறிது 
பாசச் சேர்க்கையால் பரிக்கிரக சத்தியான சுத்தமாயை அசுத்த 
மாயைகளின் காரியமான நாதமுதலியவற்றின் துணையை விரும் 
பின தாயும் அதிகாரத்துடன் கூடின தாயும் உள்ள ஞானவடிவ 
மாகும் 


ஆகவே , பாஞானத்துடன் கூடினவர்கள் பரமசிவனுட 

டன் 
சாமியம் பெற்றுப் பரமுத்தராயிருக்கின்றனர் . இவர்களுக்கு 
அடைய வேண்டுவதொன்றுமில்லை . எதனாலெனின் , இவர்களா 
ல்டையப் பெற்ற நிலை எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட நிலையாய் 
அதிசயமற்றதாகையால் அதற்கு மேல் அடைய வேண்டிய நிலை 
யின்மையாலென்க. 





அபரஞானத்தை உடைய அதிகாரிகளான ஆசிரியர்கள் 
சித்தாந்த சாத்திரத்தால் விளங்கிய அறிவையுடையவர்களாகை - 
யால் அபரமுத்தர்களாவர் . அவர்களே பரமோக்ஷமடைவதின் 
பொருட்டு ஆகமங்களில் கூறப்பட்ட கிரியை யோகம் சரியை 
என்னும் மூன்று பாதங்களில் 

பாதங்களில் அவரவர்களுக்குத் தக்கவாறு 
மூன்றுவிதமான பொருள்களைச் சீடர்களுடன் விநியோகஞ் செய் 
கின்றனர் . 

அஃதெவ்வாறெனில் , கிரியா பாதத்தில் ஆசிரியன் மாத் 
திரத்தால் சாதிக்கத்தகுந்த தீக்ஷை என்னும் கிரியையில் அனுக் 
கிரகஞ் செய்வதில் கருத்தாவாயிருத்தல் பற்றிப் பரமசிவனுக்கு 
விநியோகம் . அனுக்கிரகம் செய்யத் தகுதி பெற்றிருத்தல் பற்றிப் 
பசுவுக்கு விநியோகம் . நிக்ரகம் செய்யத்தகுதி பெற்றிருத்தல் 
பற்றிப் பாசத்திற்கு விநியோகம் . 


GT In 


சைவ சித்தாந்த பரிபாஷை. 


யோகபாதத்தில் சாதகனுடன் கூடிய ஆசிரியனால் சாதிக்கத் 
தகுந்த சகளமூர்த்தியின் தியான முதலியவற்றில் தியானத்திற்கு 
விடயமாயிருத்தல் பற்றிப் பரமசிவனுக்கு விநியோகம் . தியா 
னத்தைச் செய்யும் கருத்தாவாயிருத்தல்பற்றிப் பசுவுக்கு விதி 
யோகம் . மறக்கத்தகுந்ததாயிருத்தல் பற்றிப் பாசத்திற்கு 
விதியோகம் . 


சரியாபாதத்தில் சாதகனுடன் கூடிய ஆசாரியனால் சாதிக் 
கத் தகுந்த ஆலயவழிபாடு முதலிய வற்றில் வழிபாடு செய்யப் 
படுபவராயிருத்தல் பற்றிப் பாயசிவனுக்கு விநியோகம் . பாம 
சிவனுக்கு வழிபாடு செய்வதுபற்றி அடிமையான பசுவுக்கு விதி 
யோகம் . பசுவுக்கு வழிபடுவதற்குச் சாதனங்களாயும் பரமசிவ 
னது திருவடியில் சமர்ப்பிக்கத் தகுந்தவையாபுமிருத்தல் பற்றிச் 
சடப்பொருள்களாகிய பாசத்திற்கு விநியோகம் . 


இந்த எல்லா இடங்களிலும் பதிக்கு ஆராதிக்கப்படுபவரா 
யிருக்குந்தன்மை சேடிக்கப்படுகிறது . அந்தப் பரமசிவனை 
ஆராதனஞ் செய்யாமலும் , அதனால் அவர் வெளிப்பட்டு விளங் 
--கித் தோன்றாமலுமிருந்தால் , அவனது தியானம் , பிரார்த்தனை , 
மூர்த்திகளிலாவாகனம் , சன்னிதாபனம் முதலியவற்றையும் அவ 
ற்றிற்கு உட்பட்ட பசுபாசங்களை விடபமாகக் கொண்ட விநி 
யோகங்களையும் விதித்த சாத்திரங்கள் பயனற்றன வாகும் . 

பரமசிவனை ஆராதிக்குமுறை எவ்வாறெனின் , சிரத்தை 
யுடன் சிவலிங்க முதலிய மூர்த்திகளில் பூர்வாங்கம் உத்தராங்கங் 
களுடன் கூட மனம் வாக்குக் காயங்களின் தொழில்களான தியா 
னம் ஜெபம் முத்திரை விசேடங்களால் தனக்கு இஷ்டமாயும் 
சுத்தமாயுமுள்ள பொருளை அர்ப்பணஞ் செய்தலாம் . 

இவ்விதமான ஆராதனம் சு வார்த்த மென்றும் பரார்த்த 
மென்றும் இருவகைப்படும் . அவ்விரண்டனுள் , சாதகர் முதலி 
யோரால் தனது இஷ்டம் நிறை வேறுதற் பொருட்டு ஆசாரி 
யனுடைய கட்டளையால் சரலிங்க முதலியவற்றில் செய்யப்படும் 
ராதனம் சுவார்த்த மெனப்படும் . எதனாலெனின் , அந்த 


ஆறாவது விநியோக பரிச்சேதம் . 


எனா 


ஆராதனம் , ஆராதிக்குங் கருத்தாவுக்கு மாத்திரம் பயனளிப்பதா 
யிருத்தலாலென்க. யாதொரு ஆராதனமானது அரசன் முதலிய 
உலகத்திலுள்ளாருடைய விருப்பம் நிறைவேறுதற் பொருட்டுச் 
சுதந்திரமாய் ஆசாரியனால் மாத்திரம் சுயம்பு முதலிய ஸ்திரலில் 
கங்களில் செய்யப்படுகிறதோ, அந்த ஆராதனம் பசார்த்த மெ 
னப்படும் . எதனாலெனின் , அந்த ஆராதனம் அதனைச் செய்யும் 
கருத்தாவுக்கும் பிறருக்கும் பயனளித்தலாலென்க. 

அவ்வாறாபின் , ஆசாரியனும் சுவார்த்த ஆராதனம் இன்றி 
யமையாது செய்யவேண்டுமாகையால் அதனாலேயே பயன் சித் 
திக்கும்போது பார்த்த ஆராதனத்தினாலும் ஆசாரியனுக்குப் 
பயன் சித்திக்கு மென்பது எவ்வாறு கூடுமெனில் , ஆசாரியனுக்குப் 
பரார்த்த ஆராதனமும் சுவார்த்த ஆராதனமேயாகும் . சுவார்த்த 
ஆராதனஞ் செய்யாவிடில் குற்ற முண்டென்று கூறப்படுவது 
போல் பரார்த்த ஆராதனஞ் செய்யாவிடினும் தற்றமுண்டென்று 
கூறப்பட்டிருக்கிறபடியால் அதனாலும் பயன் சித்தித்தல் கூடு 
மென்க. 

உண்மையில் ஆசாரியர்களுக்கு சுவார்த்தமென்று சாத்திரங் 
களில் விதிக்கப்பட்ட அனைத்தும் பார்த்தமேயாகும் . எதனா 
லெனில் , சித்திரூபமான பயனைத்தரும் ஆசாரியனுடைய ஒழுக்க 
மானது சாதகர் முதலியோருக்கு வழிகாட்டும் பொருட்டாகை 
பாலென்க . 

அத்தகைய ஆசாரியர் , சிவன் மந்திரேசுவர் உருத்திரர் 
தேவர் முனிவர் மனிதர் என்னும் வேறுபாட்டால் ஆறு வகையா 
யிருக்கின்றனர் . ஆயினும் இந்த அறுவருள் பரம் , மஹத் , அந்த 
ராளம் , திவ்வியம் , அதிவ்வியம் , திவ்வியா திவ்வியம் என்னும் ஆறு 
விதமான சட்டந்தத்தின் தாரதப்மியத்தால் பின் பின்னுள்ளவர் 
கள் முன் முன்னுள்ளோரால் ஏவத்தகுந்தவராவர் . அவ்வாறா 
யினும் மனித ஆசிரியர் விசேடிக்கப்படுகின்றனர் . எதனாலெ 
னில் , அவர்களிடத்தில் முற்பட்டவர்களுடைய + சாந்நித்திய 
மிருத்தலாலென்க 

+ சாந்நித்திய மென்பது இவ்விடத்தில் அதிட்டித் திருத்தல் . 


எஅ 


சைவ சித்தாந்த பரிபாஷை . 


நான்கு 


மனிதர்களிலும் நான்கு வருணத்தார்க்கும் அந்தந்த வரு 
ணத்தவர் ஆசிரியராவர் . ஏனையவர் ஆசிரியராகார் . வேதங்கள் 
வேதாங்கங்கள் ஆகிய இவையனைத்தையும் அத்தியயனம் செய்தி 
ருந்தும் வேதாந்த ஞானமில்லையாயின் சித்தாந்த சாத்திரத்தைக் 
கேட்கும் அதிகாரம் உண்டாவதில்லை . எதனாலெனில் , சித்தாந்த 
மென்பது வேதாந்தத்தின் சாரமாயிருத்தலா லென்க . 

க்ஷத்திரியர் முதலியோர்களுக்கும் மலபரிபாகம் பூர்த்தியா 
யிருந்தால் அப்பொழுது அவர்கள் நிரதிகார தீக்கையால் பா 
மோக்ஷம் அடைந்தவர்களாகின்றனர் . அல்லது விசுவாமித்திரர் 
முதலியோர் போல் தபசின் மகிமையால் வேறு வருணத்துடன் 
சேர்க்கையை யடைந்து ஆசாரிய அதிகாரத்தை யடைகின்றனர் . 

ஆசாரியத் தன்மையுடைய அதிகாரிகளும் , உலகத்தைக் 
கட்டுப்படுத்துதற் பொருட்டுச் சுருதியில் விதிக்கப் பட்ட வரு 
ணாச்சிரம தருமங்களைத் தாண்டாமல் அனுட்டிக்கவே செய்கின் 
றனர் . 

வருணங்களிலுதித்தவர்களான சாதகர்களுக்குத் 
தீக்ஷையால் பூர்வஜாதியின் நீக்கமிருந்தும் அவர்கள் உலகத்தில் 
கலப்புத்தோஷம் நிகழா திருத்தற் பொருட்டு அவரவர்கள் பிறந்த 
ஜாதிக்கு உரிமையான தருமங்களைப் பயனைக் கருதாமல் அனு 
டிக்கவே செய்கின்றனர் . 

அவ்வாறாயின் , சைவானுட்டான முடையோர்களுக்கு வை 
திகானுட்டானம் கூடாதேயெனில் , இந்தக்கேள்வி பொருந் 
தாது . எதனாலெனின் , சைவத்திற்கு விரோதமில்லாத வைதிக 
தர்மத்தை நடத்துவதற்கு அதிகாரமுண்டென்று சாத்திரங்களில் 
விதிக்கப்பட்டிருத்தலா லென்க . 
வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் மிக விரோதங் கிடை 

எதனாலெனின் , வேதமும் பரமசிவனால் ஆக்கப்பட்டது ; 
சிவாகமங்களும் பரமசிவனால் ஆக்கப்பட்டன வாகை பாலென்க . 
யாதொரு விடயமானது சுத்தஜனம் அஈத்தஜனம் என்னுமிரு 
வர்களுக்குப் பொதுவாய் வேதத்தில் ரகசியமாய்க் கூறப்பட்டி 
ருக்கிறதோ அந்தவிடயமே ஆகமங்களிற் சுத்த ஜனங்களுக்கு 
மாத்திரம் விளக்கமாய்க் கூறப்படுகிறது . இது தான் வேத சிவாக 


ஆமுவது விநியோக பரிச்சேதம் . 


என் 


டைய 


மங்களின் விசேடம் . அஃதாவது ஆன்மாக்களுடைய பசுத்தன் 
மையின் பாகத்திற்காக வேதத்தில் விதிக்கப்பட்ட கன்மங்கள் 
சித்தாந்திகளால் தள்ளத்தக்கன வாம் , அவை எவையெனில் , 
வேதத்தின் கன்ம காண்டத்தில் காமிபகன்மங்களைக் கூறியிருத் 
தலும் , உபாசனா காண்டத்தில் பஞ்சாக்கரத்துக்கு மாறாக வேறு 
வித்தைகளைக் கூறியிருத்தலும் , ஞானகாண்டத்தில் பரமாத்மா 
வுக்கும் சீவாத்மாவுக்கும் ஐக்கியங் கூறியிருத்தலுமாகிய இவை 
சித்தாந்திகளால் தள்ளத்தக்க வை யென்க . 

சித்தாந்தத்திலுள்ள எல்லாவிடயங்களும் கிரகிக்கத்தகுந்த 
னவேயாகும் . சாதகர் புத்திரர் சமபி என்னும் மூவர்களுக்கும் 
ஆசாரியத்தன்மையில் அதிகாரமுண்டாகும் வரை அவரவர்களு 

ஆசாரத்தில் குறைவு உண்டு . ஆயினும் , அவர்களுக்கு 
ஆசாரியத்துவ அதிகாரமுண்டாகாமலே பிராரத்த தேகத்தின் 
நாசம் நிகழ்ந்தால் , அப்பொழுது அம் மூவர்களுள் சாதகருக்குச் 
சிவபதமும் , புத்திரருக்கு மந்திரேசுவா பதமும் , சமயிக்கு உருத் 
திரபதமு மென்னும் மூன்று தானங்கள் நிகழ்கின்றன.. 
னுக்கும். புத்திரனுக்கும் சமமான பதச் சேர்க்கைகிடையாது . 
எதனாலெனில் , சிவபதத்தில் புத்திரனுக்குப் போகாவத்தையும் 
சாதகனுக்கு இலயாவத்தையும் நிகழ்கின்றமையா லென்க . 

ஆகையால் சாமானிய விசேட சாத்திரங்களை நன்றாயறிந்த 
வர்களாயும் , சமர்த்தர்களாயும் , எல்லாச் சம்பத்தும் நிறைந்தவர் 
களாயும் உள்ள ஆதிசைவப் பிராமணோத்தமர்களுக்குத்தான் எல் 
லாப் பதார்த்தங்களின் விநியோகத்தைத் தரிப்பதின் பொருட் 
டுப் பரமசிவனுக்குப் பற்றுக்கோடாயிக்குந் தன்மைரூபமான 
ஆசாரியத்தன்மை நிச்சயமாயிருக்கின்றது . 

சித்தரான குருவினது காருணியம் பெற்ற சூரியப்பட்டர் , 
புத்திமான்களுக்கு நன்றாய் அறிவுண்டாகும் பொருட்டுச் சித்தாந் 
தப் பொருள்களனைத்தையும் நன்றாயறியுமாறு கூறினர் . 

ஆறாவது விங்யோக பரிச்சேதம் முற்றிற்று . 
சைவ சித்தாந்த பரிபாஷை 

முற்றிற்று. 


சாதக 


பிழை திருத்தம் . 


பக்கம். 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


எ 


கம் 


கக 


க O 


கக 


உசு 


சக 


கூஉ வழிபடுதல 

வழிபடுதல் 
கச ஒரேவிதமான 

ஒரே 
கரு ஒரேவிதமான 

ஒரே 
கஅ சிறிதுமிகச் சிறிது முதலிய மிகச்சிறிதான 
கஅ அனுமானம 

அனுமானம் 
சிவனிடத்திலாவது சிவனிடத்திலும் 
புருடர்களிடத்திலாவது புருடர்களிடத்திலும் 

காரண இடுகுறியினாலும் காரணத்தினாலும் 
உஎ அறிவே 

அறிவின் தன்மையே 
கூகூ க பரிமாண 

பிரமாண 
உடு பரநாத 

அபாநாத 
கூக பொருள்களின் மிகுதி பொருள்களின் தோற்ற 

மிகுதி 
மெனில 

மெனில் 
போகானுபவத்தால் போகானுபவத்தால் நிகழ 

க்கூடிய 
நக கூ.0 மிகுந்த 

விட்டுப்பிரியாத 

அப்பொழுது அதனை 
பாவங்க 

பாவகங்க 
புத்தியினுனடய புத்தியினுடைய 
20 றோற்றத்திறகு 

சோற்றத்திற்கு 
பினலுள்ளவர் 

பின் னுள்ளவர் 


க 


சுக 


க 0 


அதனை 


க 


தக 


3 , 
எஎ 


உன் 


சிவமயம் . 


E 


தேவகோட்டை 
சிவாயை எத்தாந்த பரிபாலன சங்கத்து 

வெளியீடுகள் . 


க - 0-0 


ரூ 
. 


0 -- சு -0 


சிவார்ச்சனா சந்திரிகை . ( நாகாம் ) 
க்ஷ தமிழ் மொழி பெயர்ப்பு . 

க - அ 
அஷ்டப்பிரகாணம் . ( நாகரம் ) 

2 - அ -0 
க்ஷ தமிழ் மொழி பெயர்ப்பு . 

ரூ . 

கூ -- 0-0 
மதங்க பாரமேசுவராகமம் வித்தியாபாதம் . (நாகரம் ) ரூ.க - 0 
சம்புபூஜாவிதி . ( கிரந்தம் ) 
சைவபூஷணம் (கிரந்தமூலமும் தமிழ்வியாக்யான 

மும் ) 
சைவசித்தாந்த பரிபாஷை . ( நாகரம் ) 

ஷை தமிழ் மொழிபெயர்ப்பு . 
மிருகேந்திர விருத்திதீபிகை . ( நாகரம் ) 
உபமன்யுபத்தவிலாசம் , ( கிரந்தம் ) தேவாரங்களுடன் 
( வேறு பதிப்பு . ) 

தபாற் செலவு வேறு . 


க ---- 


00 


உ - 0 


0 


9 


இங்கனம் , 
காரிய தரிசி , 
சிவாகம சங்கம் . 

தேவகோட்டை , 


குறிப்பு : - இப்புத்தகங்களனைத்தும் பெரியகாஞ்சிபுரம் , புண்ணியகோடி 
சோமசுந்தரக்குருக்களவர்களிடத்தும் , மாயவரம் , சிவாகம 

ஆசிரியர் வைத்தியநாதக் குருக்களவர் களிடத்தும் 
கிடைக்கும் . 


பாடசாலை 


